1952 


Published by 
Sri C. Anna Rao, B.A. 
( Executive Officer) 
on behalf of the Board of Trustees of 
Tirumalai - Tirupati Deyastanams, 
TIRUPATI 


All Rights Reserved 
by 
Tirumalai - Tirupatl ‘Devastanams. 


2222 எனு 


சோலைக்‌ கணி௮வள்‌ யநற்பாதம்‌ 
க்‌ [3 க்‌ ச. 


துணை நமக்கே". 


 சொல்லியல்வன்மையும்‌ வில்லிபுத்தூர்‌அம்மை 
தோனவமுகும்‌, 
மால்லையைவென்ற நகையும்‌எல்லாம்‌ 
ப்‌ « « 


என்தன்‌ முன்‌ நிற்குமே '. 


வ 
ட்‌ த ங்லருயம்‌ வயிரம்‌, ஸ்ட NR ஸீ * 


ஆ } யான்பு ல்ல 


ர ளு 2 
ட 


கலு வைக்க one * 


ஸ்ரீ : 
சித்திரத்‌ 
திருப்பாலை 


பதிப்பாசிரியர்‌ : 
பி. ஸ்ரீ. 


வெளியிட்டோர்‌ : 
இருமலை - திருப்பதி தேவஸ்தானம்‌, திருப்பதி 
1952 


சித்திரங்கள்‌: 
சித்திரலேகா 


Copies can be had from: 


1. The Executive Officer, 
ம, ம. Devasthanams, Tirupati 


2. Tirumalai Tirupati Devasthanams 
Information Service, 
19, Royapettah High Road, Madras-14. 


3. The/Tamil Publications Limited, 
‘PALANI VILAS’ 
Inz, Mylapore, Madras-4. 


PRINTED AT ; 
GNANODAYA PRESS; 
11, ANDERSON ST., 
= MADRAS-]' உ 


பாவை பெற்ற பரிச 


ஆண்டாளாயும்‌ திருப்பாவையையும்‌ அறியாதார்‌ தென்னிகஃதி 
யாவில்‌ இல்லையென்றே சொல்லலாம்‌. தவங்கிடந்து மனமாசு போக்‌ 
யோகத்தால்‌ ஆத்ம ஸ்வரூபம்‌ கைவந்திருக்கும்‌ முனிவர்களைக்‌ காட்டிலும்‌ 
* மயர்வற மதிநலம்‌” அருளப்‌ பெற்று எம்பெருமானையே தஞ்சமென்‌ 
றிருக்கும்‌ ஆழ்வார்களின்‌ ஞானம்‌ தனிப்‌ பெருஞ்‌: சிறப்பு வாய்ந்தது 
என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்‌ கொள்கை. ஆழ்வார்களின்‌ பிரபந்தங்களை ஓதி 
ஓதி இந்த ஞான இபத்தை வழிகாட்டியாகக்‌ கொண்டே ஸம்ஸ்கிருத 
வேதாந்த ரகசியங்களைத்‌ தெளிவுபடுத்திக்கொண்டதாக. ஸ்ரீ வெங்கட 
நாதன்‌ என்ற வேதாந்த தேசிகரும்‌ கூறியுள்ளார்‌. 


(ஸம்ஸாரத்திலே உறங்குகிறவர்களைஎழுப்பி (எம்பெருமான்‌ தானே 
தன்னைக்‌ காட்டக்‌ கண்டார்கள்‌ ஆழ்வார்கள்‌ ; இவள்‌ (ஆண்டாள்‌) தானே 
சென்று எம்பெருமானை எழுப்பித்‌ தன்‌ குறையை அறிவித்தாள்‌. ஆகை 
யாலே அவர்களிலும்‌ இவள்‌ விலணை? என்பர்‌ ஸ்ரீ.பெரியவாச்சான்‌ 
பிள்ளை. * புருஷன்‌ புருஷனைக்‌ கண்டு ஸ்நேதிப்பதிலுங்‌ காட்டில்‌ ஸ்த்ரி 
புருஷனைக்‌ கண்டு ஸ்நேதக்கை பள்ளமடையாகையாலே, ஆழ்வார்களிற்‌ 
காட்டில்‌ எம்பெருமான்‌ பக்கல்‌'பரமபக்தியுடையளான ஆண்டாள்‌ என்‌, 
றும்‌ குறிப்பிட்டு வியாக்கியான சக்கரவர்த்தி இவளது ஒப்பற்ற பக்திப்‌ 
பெருங்‌ காதலை வற்புறுத்தியுள்ளார்‌. 


ஆண்டாளைக்‌ குழந்தையாகப்‌ பெரியாழ்வார்‌ கண்டெடுத்த தும்‌ 
(கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்ததாகக்‌ குருபரம்பரை வரலாறு 
.கள்‌ கூறுகின்றன. தமிழில்‌ 'கோதை' என்ற சொல்லுக்கு “மாலை” என்று 
பொருள்‌. மாலைபோல்‌ இனியவளாய்‌ இருந்ததுபற்றி இப்பெயர்‌ இடப்‌ 
'பெற்றதென்பர்‌, 


இச்‌ சொல்லை ஸம்ஸ்கிருத மொழியாகவே கொண்டு “வாக்கைக்‌ 
கொடுப்பவள்‌” என்று பொருள்‌ கூறுவோரும்‌ உண்டு, பகவானுக்குப்‌ 
பாமாலை பாடிக்‌ கொடுத்ததை நினைத்துக்கொண்டு * கோதா” என்னும்‌ 
பெயருக்கு இப்படி உட்பொருள்‌ கூறுகிறார்கள்‌. வேறு பொருள்களும்‌ 
கூறுவதண்டு, 


ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகன்‌, கோதாஸ்துதி என்ற தமது ஸம்ஸ்கிருத 
நூலின்‌ முதல்‌ சுலோகத்திலேயே கோதையைப்‌ *பெரியாழ்வாரது வம்ச 
மாதிய நந்தவன த்துக்குக்‌ கற்பகக்‌ கொடி. போன்றவள்‌ ” என்றும்‌, (பொறா 
மையே உருவெடுத்து வந்தாற்‌ போன்றவள்‌” என்றும்‌, “ கருணையின்‌ 
மிகுதியால்‌ மற்றொரு அலர்மேல்‌ மங்கை ஒத்தவள்‌ ' என்றும்‌ போற்று 
கிறார்‌. ்‌ 

கண்ணபிரான்‌ தொடர்பினால்‌ * தூய பெருநீர்‌ யமுனை ' தூய்மையும்‌ 
பெருமையும்‌ பெற்றிருப்பதுபோல்‌, அதே தொடர்பினால்‌ கோதை வாக்‌ 
கும்‌ நெப்புற்றிருக்கறது என்றும்‌, இவள்‌ அருளிய பிரபந்தங்களை முறை 
யாக ஓதி ! அளைந்து ஆடுவோர்‌ ' மிக்க இனிமை வாய்ந்த வாக்கையுடைய 
கவிகளாவரென்றும்‌, கோதாஸ்துதியின்‌ நான்காவது சுலோகம்‌ குறிப்பிடு: 
கின்றது, 


இத்தகைய கோதாதேவி எம்பெருமானுக்குச்‌ சூடிக்கொடுத்த மாலை 
கள்‌ பல; பாடிக்‌ கொடுத்த மாலைகள்‌ இரண்டு, இப்பாமாலைகளில்‌ முத 
லாவது பிரபந்தம்‌ திருப்பாவை; * தமிழ்‌ வேதம்‌” என்ற திவ்யப்‌ .பிரபந்‌. 
தங்களில்‌ முதலாயிரத்தைச்‌ சேர்ந்த து. 


கோதையை ஆண்டாள்‌ என்றும்‌, சூடிக்கொடுத்த சுடர்க்கொடி என்றும்‌ 
போற்றுவதுபோல்‌ திருப்பாவை பாடிய செல்வி என்றும்‌ சிறப்பித்துப்‌: 
பேசுவதுண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்‌ வளர்ப்புத்‌ தாயாகிய 
ஸ்ரீ ராமாநுஜர்‌, தம்மைத்‌ ' திருப்பாவைச்‌ சீயர்‌' என்று அனைவரும்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பேசுமாறு இந்தப்‌ பிரபந்தத்தில்‌ ஈடுபட்டிருந்தாரென்றால்‌, இத்‌ 
இருப்பாவையின்‌ பெருமை கொஞ்சமோ ? அப்பெரியார்‌ * உர்துமத 
களிற்றன்‌' என்ற திருப்பாவைப்‌ பதினெட்டாம்‌ பாட்டை விசேவித்து: 
உகந்ததாகப்‌ பெரியவாச்சான்‌ பிள்ளை கூறியுள்ளார்‌. 


கூரேசனின்‌ அருமைத்‌ இருக்குமாரரான பட்டர்‌, திருப்பாவை 
யில்‌ உபநிஷத ரகசியங்களான பரம தத்து வார்த்தங்கள்‌ உண்டென்று: 
மோகத்திருப்பர்‌. இவர்‌ ஸ்ரீரங்ககாதனைப்‌ பிரிய நேர்ந்த துயரத்தா ல்‌ 
கலங்கியிருந்த போது, இவரது பிரிய சிஷ்யரான கஞ்சீயர்‌ இவருள்‌ 
ளத்தை மூழ்விக்க வேண்டுமென்று, * ஆண்டாளைப்பற்‌.றி ஒரு சுலோக 
மும்‌, ஆற்வார்களைக்‌ குறித்து ஒரு சுலோகமும்‌ இயற்றி யருளலாகாதோ?" 
என்று கேட்டார்‌; அப்போது பட்டர்‌ மிகவும்‌ பீரீதியுடன்‌ * நீளாதுங்க ” 
என்று தொடங்கும்‌ தனியனை அருளிச்செய்து ஆண்டாளைச்‌ சரண , 
மடைந்து ஆறுதல்‌ பெற்றாராம்‌. ன்‌ 


31 


இத்தகைய திருப்பாவைப்‌ பிரபந்தத்தை வைஷ்ணவர்கள்‌ மார்கழி 
மாதத்திலே உதய காலத்தில்‌ நீராடி ஓதுகிறார்கள்‌; ஆராதனைகள்‌ நடத்து 
கிறார்கள்‌. நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாகத்‌ திருப்பாவை முப்பதும்‌ 
பக்தர்கள்‌ மார்கழி மாத முழுதும்‌ ஓதுகிறார்கள்‌. ஆண்பாலர்‌ 
பெண்பாலர்‌ அனைவரும்‌ சமயாசாரமாக இந்த வழக்கத்தை மேற்கொண்‌ 
டிருக்கறார்கள்‌. இது பெண்களால்‌ பெரிதும்‌ அனுஷ்டிக்கப்படுகிற து. 


திருப்பாவை “க்குப்‌ பல வியாக்கியானங்கள்‌ உண்டு. இந்த வியாக்கி 
யானங்கள்‌ மணிப்பிரவாள நடையில்‌ அமைந்துள்ளன. இவற்றில்‌ ஆறு 
வியாக்கியானங்கள்‌ அச்சிடப்‌ பெற்றுள்ளன, மிகவும்‌ பிரசித்தமாக 
வழங்குவன பெரியவாச்சான்பிள்ளை அருளிச்‌ செய்த முவாயீரப்படியும்‌] 
(பிள்ள லோகாசாரியரின்‌ தம்பியாரான) அழகிய மணவாளப்‌ பெரு 
மாள்‌ நாயனார்‌ அருளிச்செய்த ஆருயீரப்படியும்‌, (வடகலை ஸம்பிரதாயத்‌ 
தைச்‌ சார்ந்த) பெரிய பரகாலஸ்வாமி வியாக்கியானமும்‌, சத்தஸத்வம்‌ 
தொட்டயாசார்யரும்‌, வானமாமலைச்‌ யரும்‌ அருளிச்செய்த ஸ்வாபதேச 
வியாக்கியானங்களும்‌ ஆகும்‌ * என்பர்‌ ஸ்ரீ வை. மு, கோபாலகிருஷ்ணமா 
சாரியர்‌. 


ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம்‌ அண்ணங்கராசாரிய ஸ்வாமி, ஈராயீரப்படி 
மூவாயிரப்படி என்று வழங்‌இ வருற வியாக்கயொனங்களும்‌ தென்கலை 
ஸம்பிரதாய நெறியைச்‌ சார்ந்தவையென்று குறிப்பிட்டு, ஆயீரப்படி 
ஐயாயீரப்படி என்ற வேறு இரண்டு வியாக்கயொனங்கள்‌ உண்டென்று தாம்‌ 
கேள்விப்பட்டிருப்பதாகவும்‌ தெரிவிக்கிறார்‌. 


வடகலை ஸம்பிரதாயத்தைச்‌ சார்ந்த ஸ்ரீரங்கராமாநுஐ ஜீயர்‌ 
இருப்பாவைக்கு ஸம்ஸ்கிருத வியாக்கியானமாகவே ஒன்று இயற்றியுள்‌ 
ளார்‌, ரங்கநாத ஸ்வாமி இயற்றிய மணிப்பிரவாள வியாக்கயொனமும்‌ 
வடகலை ஸம்பிரதாயத்தைச்‌ சார்ந்தது, 


முன்னோர்‌ இயற்றிய உரைகளைத்‌ தழுவி மேலும்‌[சல விசேஷ அர்த்‌ 
தங்கள்‌, ரஸோக்திகள்‌ முதலியவற்றையும்‌ சேர்த்து ஸ்ரீ பிரதிவாதி பயங்‌ 
கரம்‌ அண்ணங்கராசாரியர்‌ தருப்பாவைக்கு ஒரு புதிய உரை எழுதியுள்‌ 
ளார்‌. திருப்பாவையின்‌ பொருளை ஸம்ஸ்‌கருதப்‌ பயிற்‌? இல்லாதவர்‌ 
களும்‌ உணர்வதற்கு இப்பெரியாரின்‌ இப்புதிய உரை பயன்படும்‌ என்‌ 
பதில்‌ ஐயமில்லை. முன்னோர்‌ இயற்றிய உரைகளை ஆராய்வோருக்கும்‌ 
இந்த உரை ஒரு நல்ல வழிகாட்டியாகும்‌, 

1 


“திருப்பாவை '.போன்ற பிரபந்தங்கள்‌ பாவைப்‌ பாட்டு என வழங்கப்‌ 
பட்டன. மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அருளிய “ திருவெம்பாவை யும்‌ 
* பாவைப்பாட்டு * வகையைச்‌ சார்ந்ததே. ஜைனர்களின்‌ “திருவெம்பாவை” 
யும்‌ அச்டெப்பட்டிருக்கற து. ஜைனர்களின்‌ அராகக்‌ கடவுளையோ, 
பெளத்தர்களின்‌ புத்த பகவானையோ “அறிவன்‌ * என்று குறிப்பிட்டுப்‌. 
பாடியிருக்கும்‌ ஒரு பழைய பாவைப்பாட்டு வழங்கி வந்தது என்பதற்கும்‌ 
ஆதாரம்‌ கிடைக்கிறது. பிற்காலத்தில்‌ தத்துவராய சுவாமிகள்‌ அத்வைத 
பரமாக இயற்றிய பாவைப்பாடல்களும்‌ உண்டு, 


மார்கழி நோன்பு 

்‌ “மார்கழி நீராட என்று ஒரு வீயாஜத்தைக்‌ கொண்டு, கோன்பு 

என்று ஒரு வியாஜத்தாலே' எம்பெருமானுக்கு ஆட்செய்வதே பரம 

புருஷார்த்தம்‌ என்பதைத்‌ திருப்பாவைக்குக்‌ கருத்தாக அருளிச்‌ செய்வர்‌ 

பெரியவாச்சான்‌ பிள்ளை, இந்த நோன்பைப்‌ * பாவை நோன்பு ” என்றும்‌? 
மார்கழி நோன்பு ” என்றும்‌ கூறுவ துண்டு, 


இந்த கோன்பின்‌ சில முக்கியமான செய்திகளைத்‌ திருப்பாவையின்‌ 
இரண்டாவது மூன்றாவது பாசுரங்களிலும்‌, இருபத்தாறாவது இருபத்‌ 
தேழாவது பாசுரங்களிலும்‌, இருபத்தொன்பதாவது பாசுரத்திலும்‌. 
காண்கிறோம்‌ கோன்பு நோற்பவர்‌ நிகழ்த்திவந்த இரியைகள்‌ இரண்‌ 
டாவது பாசுரத்திலும்‌, நோன்பால்‌ நாட்டுக்கு விளையும்‌ நற்பயன்‌ 
மூன்றாவது பாசுரத்திலும்‌ பிரஸ்‌ தாபிக்கப்படுகின்றன. இருபத்தாறாவது 
பாசுரத்திலே நோன்புக்‌ காலத்தில்‌ வழங்கும்‌ டனும்‌ வாத்தியங்‌ 
களும்‌ பீரஸ்தாபிக்கப்படுகின்றன. 


நோன்பு முடிந்ததும்‌ பெண்கள்பெறும்‌ சம்மானம்‌ இருபத்தேழாவ து 
பாசுரத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. அதாவது, பெண்கள்‌ கொள்ள 
விரும்பும்‌ கோலத்தையும்‌, உட்கொள்ள விரும்பும்‌ விருந்தையும்‌ குறிப்பிடு 
கிறது இப்பாசுரம்‌. ஆடையாபரணங்களால்‌ தங்களை அலங்கரித்துக்‌ 
கொண்டு விருந்துண்ண விீரும்புழுர்கள்‌, அக்காரடலை என்னும்‌ பால்‌- 
சர்க்கரைப்‌ பொங்கலே இந்த விருந்தின்‌ சிறப்பாகும்‌. இதை இந்தப்‌ 
பாசுரம்‌, * பாற்சோறு மூட கெய்பெய்து முழங்கை வழிவார ' என்று 
குமிப்பிடுகின்‌ ற.து. ்‌ 


இறுதிப்‌ பாசுரத்திற்கு மும்‌திய பாசுரத்திலே திருப்பாவையின்‌ 
பரம தாத்பரியம்‌ வெளிப்படுகிறது என்பர்‌. கண்ணனைத்‌ தலைவனாகப்‌ 


iv 


பெற்று அவனுடைய திருவடிகளில்‌ நித்திய கைங்கரியம்‌ செய்வதே 
நோன்பு கோற்பவர்களின்‌ முக்கிய நோக்கமெனத்‌ தெரியவருகிறது. இதி 
லிருந்து, இந்த கோன்பைக்‌ கன்னியர்‌ நோற்பது, தாம்‌ ஒப்புயர்வற்ற 
தலைவரை-—அதாவ து கணவரை--அடைக்து உய்வதற்கே என்ற இம்மைப்‌ 
பயனும்‌ இனிது புலனாகின்றது. 


ஒரு காலத்தில்‌ இந்தப்‌ பாவை நோன்பு அல்லது மார்கழி நோன்பு 
இம்மைப்பயன்‌ கருதியே நிகழ்த்தப்‌ பெற்றதாகப்‌ பழைய நூல்களை 
ஆராய்வ திலிருந்து அறிந்து கொள்கிறோம்‌. அதாவது, மழை. பெய்து 
நாடு செழிக்க வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, நல்ல கணவரை அடைய 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ கன்னிப்‌ பெண்கள்‌ இத்தகைய நோன்பு 
நோற்றார்கள்‌ எனத்‌ தெரியவருறெது. 


தமிழ்‌ நாட்டில்‌ சங்க காலத்திலேயே இந்த நோன்பு அனுஷ்டா 
னத்தில்‌ இருந்தது. “மார்கழித்‌ திங்கள்‌ மதி நிறைந்த நன்னாளில்‌ 
இந்த நோன்பு ஆரம்பமாயிற்று என்பதைப்‌ பரிபாடல்‌ என்னும்‌ சங்க 
நூலும்‌ உறுதிப்படுத்துகன்றது. ஆசிரியர்‌ நல்லந்துவனர்‌ வையை 
யாற்றங்கரையில்‌ கன்னிப்‌ பெண்கள்‌ மார்கழி நீராடி நோன்பு கோற்றதை 
வருணித்திருக்கறார்‌, 


“பூமி மழை வளம்‌ பெற்றுக்‌ குளிர்வதாக' என்று கன்னிப்‌ பெண்கள்‌ 
நோன்பு கோற்றதாகவும்‌ கூறியுள்ளார்‌. கன்னிப்‌ பருவத்தில்‌ நோன்பு 
நோற்றவள்‌ உத்தம நாயகனைப்‌ பெற்று. விளங்குகின்ற ஒரு குறிப்பும்‌ 
பரிபாடலில்‌ காணப்படுகிறது. 


மார்கழி நீராட்டத்தைத்‌ தைத்‌ நீராடல்‌ என்று சங்க நூல்கள்‌ குறிப்‌ 
பிடுின்‌ றன. முன்னாளில்‌ மாதங்களைச்‌ சந்திரன்‌ வழியாகக்‌ கணக்கிட்‌ 
டார்கள்‌; இன்றுபோல்‌ சூரியன்‌ வழியாகக்‌ கணக்டெவில்லை, மாதத்‌ 
தைத்‌ £ இங்கள்‌ ' என்று குறிப்பது அந்தப்‌ பழைய வழக்கத்தின்‌ நினைவுக்‌ 
குறிதான்‌. ஆண்டாளும்‌ மார்கழி மாதத்தை * மார்கழித்‌ திங்கள்‌ ' என்று 


குறிப்பிட்டுத்‌ தானே தன்‌ திருப்பாவையைத்‌ தொடங்குகின்றாள்‌ ? 


முன்னாளில்‌ மார்கழித்‌ திங்கள்‌ *மதி நிறைந்த நன்னா 'ளாகிய 
பெளர்ணிமையுடன்‌ முடிவுபெறும்‌: ' மறுகாள்‌ தை மாதம்‌ தொடங்கும்‌ ; 
இம்மாதம்‌ தை மாதத்துப்‌ பெளர்ணிமையோடு முடியும்‌. இதைப்‌ 
பூர்ணீமாந்த முறை என்பர்‌, இம்முறைப்படி முன்னாளில்‌ மார்கழி நோன்பு 


v 


அனுஷ்டிக்கப்பட்டதால்‌, மார்கழிப்‌ பெளர்ணிமையில்‌ தொடங்கிய 
நீராட்டத்தைத்‌ தைந்‌ நீராடல்‌ என முன்னோர்‌ வழங்குவாராயினர்‌. 


இந்த நீராட்ட விழாவை அம்பாவாடல்‌ என்று ஆசிரியர்‌ நல்லந்துவனார்‌ 
குறிப்பிடுறோர்‌, மணமாகாத பெண்கள்‌ தாய்மாரைத்‌ துணையாகக்‌ 
கொண்டு நீராடியதாக ஆசிரியர்‌ கூறியிருப்பதால்‌ இது “அம்பாவாடல்‌' 
என்று பெயர்‌. பெற்றதாக உரையாசிரியர்‌ பரிமேலழகர்‌ ஊகஞ்‌ செய்‌ 
இன்றார்‌. அம்பாவாடல்‌ என்பதை அம்பாவையாடல்‌ என்று கொள்வது 
பொருந்தும்‌: நீர்த்துறையில்‌ பாவை அமைத்துப்‌ பெண்கள்‌ நீராடி விளை 
யாடியதாகத்‌ தெரியவருகிறது, 

₹ அம்பா ' என்பது தேவியைக்‌ குறிப்பதால்‌ இந்த நீரரட்டம்‌ ஆதியில்‌ 
தேவியின்‌ பொருட்டு நிகழ்த்தப்‌ பெற்றிருக்கவேண்டும்‌ என்பர்‌ 
ஆராய்ச்சிப்‌ பேரறிஞரான ஸ்ரீ. மு. இராகவையங்கார்‌. இவர்‌ தமது 
ஊகத்திற்கு ஆதாரமாக ஸ்ரீமத்‌ பாகவதத்திலே மார்கழி நோன்பு பற்றி 
வரும்‌ செய்திகளைக்‌ குறிப்பிடுகன்றார்‌. இச்செய்திகளின்‌ சுருக்கம்‌ 
வருமாறு : 

கோகுல மகளிர்‌ காத்யாயனி விரதத்தைத்‌ தொடங்கினர்‌. ஹவீஸ்ஸை 
உண்டு அந்த நோன்பை நடத்தி வந்தனர்‌. ('நெய்யுண்ணோம்‌; 
பாலுண்ணோம்‌” என்று திருப்பாவையில்‌ வருவதை இங்கே நினைப்‌ 
பூட்டிக்‌ கொள்ளலாம்‌,) அருணோதயத்தில்‌ (திருப்பாவை சொல்லும்‌ 
ஈ2.ற்றஞ்சிறு காலையில்‌ ) அப்பெண்கள்‌ எழுந்திருந்து யமுனா நதியில்‌ 
(£ தூய பெருநீர்‌ யமுனை 'யில்‌). நீராடி. ஈரநுண்மணலால்‌ காத்யாயனி 
தேவியின்‌ உருவம்‌ சமைத்தனர்‌. சந்தனம்‌ மலர்‌ தூபம்‌ தளிர்‌ பழம்‌ 
இவற்றாலும்‌ நைவேத்யங்களா லும்‌ தேவியை ஆராதித்தனர்‌. (*தூயோ 
மாய்‌ வந்து நாம்‌ தூமலர்‌ தரவித்தொழுது' என்று திருப்பாவையில்‌ 
கூறியிருப்பது நினைவிற்கு வருகிறது.) இப்படித்‌ தொழுது, * எங்களுக்கு 
நந்தகோபர்‌ மைந்தனாகிய கண்ணனை நாயகனாக அருள்வாயாக ' என்று 
பிரார்த்தித்தார்களாம்‌, (' நந்தகோபன்‌ குமரன்‌ * என்று கண்ணனை 
முதற்பாசுரத்திலேயே திருப்பாவை குறிப்பிடுகிறது.) 

காத்யாயனி தேவியின்‌ திருநாமங்களை அவர்கள்‌ வாயாரச்‌ சொல்லி, 
* மஹாமாயே ! மஹாயோடனி ! ஈச்வர !' என்று விளித்து வணங்கிய 
தாகவும்‌ பாகவதம்‌ தெரிவிக்றெது, பிறகு கண்ணனைத்‌ தியானித்துக்‌ 
கொண்டு ஒருமாச காலம்‌ அப்படியே பூஜை செய்து நோன்பை விடாது 
நடத்தி வந்தனராம்‌. (இருப்பாவையிலோ கோபியர்‌ கண்ணனின்‌ இரு 
காமங்களையே பாடிக்‌ கண்ணனையே ந்திக்கிறார்கள்‌.) 


vi 


ஒரு நாள்‌ அந்த ஆய்ப்பாடிக்‌ கன்னியர்‌ யமுனையில்‌ நீராடுவதற்‌ 
காகக்‌ கிழக்கு வெளுக்கு முன்பே எழுந்து அவரவர்‌ தோழிமார்களின்‌ 
பெயரைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. (இது இருப்பாவையில்‌ வருணிக்‌ 
கப்படுவது பிரசித்தம்‌.) ஒருவரோடு ஒருவர்‌ கைகேரத்துக்கொண்டு 
ஸ்ரீ கிருஷ்ண சரிதங்களைப்‌ பாடியவண்ணம்‌ போகிறார்கள்‌. (இந்தக்‌ கருத்‌ 
தும்‌ திருப்பாவையில்‌ குறிப்பாகவும்‌ விளக்கமாகவும்‌ காணப்படுவது 
தான்‌.) அவர்கள்‌ கிருஷ்ண சரிதங்களைப்‌ பாடிக்கொண்டே நீரில்‌ விளை 
வாடிக்‌ கொண்டிருக்கும்போ து பரமயோகிகளுக்கும்‌ யோகியான 
ஸ்ரீ கிருஷ்ணன்‌ அவர்களுக்கு விரதபலம்‌ அளித்து மனோரதம்‌ நிறை 
வேறச்‌ செய்தான்‌ என்பது ஸ்ரீ பாகவத உபாக்கியானம்‌. 


சங்க நூல்களில்‌ தைந்நீராடல்‌ பற்றி வருவதையும்‌, ஸ்ரீமத்‌ பாகவத 
புராணத்தில்‌ மார்கழி நோன்பு குறித்து வருவதையும்‌ ஒப்பிட்டு 
ஆராய்ந்து பார்க்கும்போது, தைந்தீராடல்‌, மாதம்‌ கணக்கிடப்பெற்ற 
முறையைலட்டி மார்கழி 3 ராட்டமாக மாறியதுடன்‌,ஓருவகை நோன்பாக 
வும்‌ மாறிவிட்டதென்று தெரிய வருகிறது. நீர்த்துறைகளில்‌. வைத்த 
பாவைகளை உமாதேவியாக வழிபடும்‌ வழக்கத்திலே, பழைய லெளகெ 
நீராட்டு, விமா ஓரளவு சமயக்‌ கொள்கையை ஏற்றுக்‌ கொண்டதும்‌ 
புலனாகிறது. 


ஆண்டாளின்‌ இருப்பாவையில்‌ வைஷ்ணவ சமயக்‌ கருத்துக்கள்‌ 
கிரம்பீயிருப்பது போல்‌, சைவர்களின்‌ பாவைப்‌ பாட்டாகய திருவெம்‌ . 
பாவையில்‌ சைவ்‌ சமயக்‌ கருத்துக்களைக்‌ காண்கிறோம்‌. 


ஆய்ப்பாடியிலுள்ள ஆயர்கள்‌ மழைபெய்யாக்‌ குறையை நீக்கவேண்‌ 
க்‌ கண்ணனுடைய தலைமையில்‌ தங்கள்‌ பெண்களை மார்கழி நோன்பு 
நோற்கச்‌ சொன்னதாகவும்‌, அப்பெண்களில்‌ சிலர்‌ துயிலுணர்ந்தெழுந்து 
தோழியரையும்‌ அழைத்துக்‌ கண்ணபிரானையும்‌ எழுப்பி யமுனையில்‌ 
நீராடி நோன்பு நோற்றுக்‌ கண்ணனைத்‌ தலைவனாகப்‌ பெறும்‌ தங்கள்‌ 
மனோரதத்தை அடைந்ததாகவும்‌ பெரியவாச்சான்பிள்ளை திருப்பாவை 
யின்‌ வரலாறு கூறியிருப்பதில்‌, இவர்‌ ஸ்ரீமத்‌ பாகவத புராண வரலாற்றை 
நூற்பிரமாணமாகக்‌ காட்டவில்லை, 

மார்கழி நோன்பு உமாதேவீயுடன்‌ தொடர்புடையது என்பதற்குத்‌ 
இருப்பவை வியாக்கியானததிலும்‌ ஆதாரம்‌ இல்லை; திருப்பாவை 
மூலத்திலும்‌ ஆதாரம்‌ இல்லை. * பாவை ' என்லும்‌ சொல்லைக்‌ காண்டே 

vil 


கோன்புக்கும்‌ தேவிக்கும்‌ தொடர்பு காட்ட முயல்கின்றார்‌ தரு. மு- 
இராகவையங்கார்‌. ஆனால்‌ பண்டைக்‌ காலத்திலே பெண்கள்‌ நீர்த்துறை 
யில்‌ பாவை அமைத்து நீராடி விளையாடிய தைந்நீராடலில்‌ மெல்ல 
மெல்லச்‌ சமய உணர்ச்சி புகுந்து நிரம்பியது என்று கருதுவதே. 
ஆராய்ச்சி முறையாகும்‌. 


ஆண்டாளின்‌ மார்கழி நோன்பிலே தேவியைக்‌ குறித்த பிரஸ்தாபம்‌ 
சிறிதும்‌ இல்லை, * பாவை” என்பதற்கு £ நோன்பு ” என்றே வியாக்கியான 
சக்கரவர்த்தி பொருள்‌ கொண்டிருப்பதால்‌, ஆண்டாள்‌ காலத்திலே இச்‌ 
சொல்‌ நோன்புப்‌ பொருளிலேயே வழங்கி வந்திருக்கவேண்டும்‌ : “ன்ற. 
ஊகம்‌ தவறாகாது, இந்தப்‌ பொறள்‌, ஸ்ரீ. மு இராகவையங்கார்‌ ஊூப்‌ 
பதுபோல்‌ பிரதிமை அடியாகவே வந்திருக்கவேண்டும்‌ ; ஆனால்‌ தேவியின்‌ 
பிரதிமை அடியாகவே வந்திருக்கவேண்டும்‌ என்பதற்குத்‌ தக்க ஆதாரம்‌. 
இல்லை, 


ஸ்ரீமத்‌ பாகவத புராணம்‌ ஆழ்வார்களின்‌ காலத்திற்கும்‌ பிற்பட்டுத்‌ 
தோன்றியதென்று தற்கால ஆராய்ச்சியாளர்‌ ஊகிக்கன்றார்‌. இது சரியா 
னால்‌, மார்கழி நீராட்டம்‌ நீண்ட காலமாகத்‌ தமிழ்நாட்டிலே வழங்கிவந்து 
நாளடைவில்‌ நோன்பாகவும்‌, ஒருவகைச்‌ சமய நோன்பாகவும்‌ பரிண 
மித்து, அப்பால்‌ பாகவத புராணத்திலே இடம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌, 


இந்‌ நோன்புக்கு மூலம்‌...சிஷ்டாசார ஸித்தம்‌; * மேலையார்‌ செய்‌ 
வனகள்‌ ” என்று ஆண்டாள்‌ தானும்‌ அருளிச்‌ செய்தாள்‌ ' என்பர்‌ 
ஸ்ரீ பெரியவாச்சான்‌ பிள்ளை. முன்னோர்‌ அனுஷ்டானத்தையே பீன்பற்றி 
அநாதிகாலமாக ந£டைபெற்று வருவது இது; இதற்கு வேதநூற்‌ பிர 
மாணம்‌ இல்லை என்பது ஸ்ரீ பெரியவாச்சான்‌ பிள்ளையின்‌ கருத்து “தொல்‌ 
பாவை” என்பர்‌ உய்யக்கொண்டாரும்‌ தனியனில்‌ தமிழ்நாட்டுப்‌ பழைய 
வழக்கத்தைத்‌ தழுவிய இந்த மார்கழி நீராட்டம்‌ இன்றும்‌ மலையாள 
காட்டில்‌ சல மாறுபாடுகளுடன்‌ ' திருவாதிரைப்‌ பெருவிழாவாக இளம்‌. 
பெண்களால்‌ வெகு வீமரிசையாய்க்‌ கொண்டாடப்பெறுஇன்றது. 


திருப்பாவையைத்‌ தழுவி வைஷ்ணவ முறையாகவோ, திருவெம்‌ 
பாவையைத்‌ தழுவிச்‌ சைவ முறையாகவோ மலையாளப்‌ பெண்கள்‌ இல்‌ 
விழாவைக்‌ கொண்டாடாவிட்டாலும்‌, அவர்களது கொண்டாட்டத்தின்‌ 
ஒரு முக்ய அம்சத்தைத்‌ திருப்பாவையின்‌ இருபத்தேழாவது பாசுரத்‌' 
திலே காணலாம்‌. அம்மலைகாட்டுப்‌ பெண்கள்‌ விழாவின்‌ இறுதியில்‌ 
தங்களை ஆடையாபரணங்களால்‌ அலங்கரித்துக்கொண்டு விருந்து உண்‌ 


viii 


பதும்‌, அவ்விருந்தில்‌ பாயஸத்தை விசேஷமாக உபயோஃப்பதும்‌, ஆண்‌ 
டாளின்‌ கோபியர்‌ ஆடையாபரணங்கள்‌ அணிந்து பாற்சோறு உண்ண 
விரும்புவதை நினைப்பூட்டுனெறன. இம்மலையாளப்‌ பெண்களும்‌ இவ்‌ 
விழாவைக்‌ 'காத்யாயனி விரத'மாக அனுஷ்டிப்பதில்லை. 


திருப்பாவை-திருவெம்பாவை 


மார்கழி நோன்பு தன்‌ பழைய நிலைமை மாறிச்‌ சமயானுஷ்டானமாஇ 
வீட்டதற்குத்‌ திருப்பாவையைப்‌ போல்‌ மாணிக்கவாசக சுவாமிகளின்‌ 
திருவெம்பாவையும்‌ சான்றாகும்‌. திருவெம்பாவை முதல்‌ எட்டுப்‌ பாட்டுக்‌ 
களில்‌, கன்னிப்‌ பெண்கள்‌ ஒருவரையொருவர்‌ துயிலுணர்த்தி நீராடப்‌ 
போகின்றனர்‌. 


உன்னைப்‌ பிரானுகப்‌ பெற்றஉன்‌ சீரடியோம்‌ 
உன்னடியார்‌ தாள்பணிவே1ம்‌; ஆங்கவர்க்கே பாங்காவோம்‌; 
அன்னவரே எம்கணவர்‌ ஆவார்‌; அவர்உகந்து டக்‌ 
சொன்ன பரிசே தொழும்பாய்ப்‌ பணீசெய்வோம்‌ 


என்று இருவெம்பாவை-ஒன்பதாம்‌ பாட்டிலே பெண்கள்‌ செய்துகொள்‌ 
ளும்‌ வேண்டுகோளும்‌, * எம்நை உளக்கல்லாது எப்பணியும்‌ செய்யற்க ? என்று 
பத்தொன்பதாம்‌ பாட்டில்‌ செய்துகொள்ளும்‌ வேண்டுகோளும்‌, இருப்‌ 
பாவை இருபத்தொன்பதாம்‌ பாட்டில்‌ குறிக்கப்பெறும்‌ பரம தாத்பரி 
யத்தை நினைப்பூட்டுகன்றன. தருவெம்பாவையிலும்‌ ஒரு மழைப்‌ பாட்டு 
வருகிறது ; வேறு ஒற்றுமை அம்சங்களும்‌ உண்டு. 


“ இருப்பாவையும்‌ .இருவெம்பாவையும்‌ வேறு வேறு தெய்வச்‌ சார்‌ 
புடையவாயினும்‌ ஒரே பொதுக்‌ குறிப்புடையன ? என்று ஸ்ரீ. மு. இராக 
வையங்கார்‌ கூறுவது உண்மைதான்‌. பெண்கள்‌ ஒருவரையொருவர்‌ தயீ 
லெழுப்பி மார்கழிநீராடி, ஆய்ச்சியர்‌ கண்ணபிரானையும்‌, சிவரேசச்‌ 
செல்வியர்‌ சவனடியாரையும்‌ நாயகராக அடையப்‌ பிரார்த்திப்பதுடன்‌, 
நாடு செழிக்க மழைப்‌ பாட்டும்‌ பாடுதறார்கள்‌. 

* முன்னிக்‌ கடலைச்‌ சுருக்கி யெழுந்துடையாள்‌ * என்று தொடங்கி மாணிக்க 
வாசகர்‌ பாடும்‌ மழைப்‌ பாட்டு, 'ஆழி மழைக்கன்னு ' என்று ஆண்டாள்‌ 
பாடிய மழைப்‌ பாட்டை நினைப்பூட்டுகிறது. ' 


இத்தகைய இறப்பு, வாய்ந்த இருப்பாவை-திருவெம்பாவையின்‌ 
புசற்‌ நம்‌ தமிழ்‌ நாட்டின்‌ அழியாப்‌ புகழ்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இது 
ix 


வெகு காலத்திற்கு முன்பே கடல்‌ கடந்து இரண்டாயிரம்‌ மைலுக்கப்‌ 
பாலுள்ள ஸயாம்‌ தேசத்திலும்‌ சென்று நிலைபெற்று விட்டது. அங்கே 
அரசாங்கத்தாரால்‌ பல நூற்றாண்டுகளாக நடத்தப்‌ பெற்றுவரும்‌ ஒரு 
விழாவுக்கு * த்ரியெம்பாவை-த்ரிபாவை : என்று பெயர்‌. இப்பெயருக்குப்‌ 
பொருளும்‌ தெரியாமல்‌, இது தமிழ்‌ மொழி என்றுகூடத்‌ தெரியாமல்‌ 
பிற்காலத்திலே ஸயாம்‌ மக்கள்‌ இவ்வீழாவைக்‌ கொண்டாடி வந்திருக்‌ 
கிறார்கள்‌. இதனால்‌ நமது பக்தி மதம்‌ ஸயாம்‌ முதலிய வெளிநாடுகளி 
லும்‌ பரவி அந்நாட்டு மக்களுக்கும்‌ நல்வாழ்வு அளித்து வந்திருக்கிற 
தென்று தெரியவருிற து. 


கம்‌ தேசத்தின்‌ இம்மை நலன்களை மனமார விரும்பித்‌ தொண்டு 
செய்ய முற்படும்‌ ஈன்மக்களும்‌ திருப்பாவை திருவெம்பாவை கற்‌ றுப்‌ 
பயன்‌ பெறலாம்‌. நம்மக்கள்‌ தனி வாழ்க்கையிலும்‌, நாட்டு வாழ்க்கை 
யிலும்‌, வெளிநாட்டாரோடு தொடர்புற்று வாழும்‌ வாழ்க்கையிலும்‌ 
திருப்பாவை இருவெம்பாவைகளில்‌ காணப்படும்‌ பெருங்‌ கொள்கை 
களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இது ஸ்திரீகளின்‌ விசேஷ தரும 
மாகும்‌, 


இருப்பாவை-திருவெம்பாவை விழாக்‌ கொண்டாட்டங்களில்‌ ஸ்ரீ காம 
கோடிபீடம்‌ சங்கராசாரிய சுவாமிகள்‌ சிரத்தை கொண்டிருப்பது ஒரு 
மங்கள நற்குறியாகப்‌ போற்றத்‌ தக்கது, 


திருப்பாவையும்‌ திருவெம்பாவையும்‌ பக்திப்‌ பூங்காவனத்தை 
அழகு செய்யும்‌ வாடாத கவிதைப்‌ பூங்கொத்துகள்‌, இப்பாடல்களின்‌ 
அமைப்பு முறை இப்பிரபந்தங்களைத்‌ தொண்டர்களோடு ரஸிகர்‌ 
களுக்கும்‌ நல்விருந்தாக்குகிறது. 

3 3 3 3 

இந்த இரண்டு பீரபந்தங்களிலும்‌, தருப்பாவையிலே ஆண்டாளின்‌ 
* இருவுள்ளம்‌ திருவாம்ப்‌ பாடியிலே குடிபோய்‌, பாவரா ப்ரகர்ஷத்தாலே 
(பாவனையின்‌ முதிர்ச்சியாலே) அநுகாரம்‌ (ஒருவரைப்‌ போலச்‌ செய்‌ 
வது) முற்றி, அவை தானேயாய்‌, இடை ஈடையும்‌ இடையுடியும்‌ இடைப்‌ 
பேச்சும்‌ முடை நாற்றமுமாய்‌ வீட்டது' என்பது ஸ்ரீ பெரியவாச்சான்‌ 
பிள்ளை வீயாக்கயோனத்தின்‌ அவதாரிகை, ஆண்டாளிடம்‌ பாவை நோன்பு 
பெற்ற பரிசுதான்‌ திருப்பாவை. 


வாழ்க கோதை தமிழ்‌ 7 
x 


| 


202 


CEI 


Te 


A 


திருப்பாவையின்‌ தனியன்‌ 


பட்டர்‌ அருளியது 


நீளா துங்கஸ்த௩கிரி தடீஸுப்த முத்போத்ய க்ருஷ்ணம்‌ 
பாரார்த்த்யம்‌ ஸ்வம்‌ ச்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யா பயந்தீ-- 
ஸ்வோச்சிஷ்டாயாம்‌ ஸ்ரஜி நிகளிதம்‌ யா பலாத்க்ருத்ய புங்க்தே. 
கோதா தஸ்யை நம இதமிதம்‌ பூய ஏவாஸ்துபூய : 
நீளாதேவியின்‌ அம்சமான நப்பின்னைப்‌ பிராட்டியின்‌ 
இருமார்பிலே கண்வளர்ந்தருளுகிறவனும்‌, தன்னால்‌ (கோதை. 
யால்‌)சூடிக்‌ களையப்பட்ட மாலையிலே கட்டப்பெற்‌ றவனுமாகிய 
இருஷ்ணனை எழுப்பி, பற்பல வேதங்களின்‌ தலையான பாகங்‌ 
களாதிய உபநிஷத்துக்களிலே ஸித்தமான (வேதாந்த ஸித்த. 
மான) தனது பாரதந்திரியத்தை அறிவிக்கின்றவளாய்‌, எந்தக்‌ 
கோதை வலிய அனுபவிக்‌ன்றாளோ , அப்பேர்ப்பட்ட பெருமை 
வாய்ந்த கோதையின்‌ பொருட்டு இந்ந இத்த நமஸ்காரம்‌ கால்‌ 
xi 


தத்துவம்‌ உள்ளவரை ஆகட்டும்‌ என்பது இத்தனியனின்‌ 
பொழிப்புரை. 

இந்த சுலோகத்திலே பட்டர்‌ திருப்பாவையின்‌ தாத்பரி 
யத்தைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லி ஆண்டாளைச்‌ சரணமடை 
கறார்‌. அதாவது, கண்ணனைத்‌ துயிலுணர்த்தி ஸ்ரீகிருஷ்ண 
கைங்கரியத்தில்‌ தனக்குள்ள ஆவலைத்‌ தெரிவித்துத்‌ தான்‌ 
சூடிக்‌ கொடுத்த பூமாலையாலே அப்பெருமானை விலங்கிட்டு 
அனுபவித்த கோதையை அடி வணங்குகிறேன்‌ என்தறார்‌. 

திருப்பாவையின்‌ பத்தொன்பதாம்‌ பாசுரத்தில்‌, “கொத்தலர்‌ 
பூங்குழல்‌... .... மலர்மார்பா !” என்பதற்கு இசைய இத்தனியன்‌ 
ஆரம்பமாகிறது. 

“பாரதந்தரியத்தை அறிவிக்கின்றவளாய்‌' என்று பட்டர்‌ 
கூறுவதில்‌ சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடி பூமாலையோடு 
பாமாலையும்‌ கொடுத்தாள்‌ என்பது குறிப்பு. 

இங்கே *தனது பாரதந்தரியத்தை அறிவி'ப்பதாகக்‌ குறிப்‌ 
பிடுவது, இருபத்தொன்பதாம்‌ பாசுரத்திலே திருப்பாவையின்‌ 
பரம தாத்பரியமாக வெளியிடப்‌ பெறுவதையும்‌ வற்புறுத்து 
இறது. 

திருப்பாவையின்‌ பொருளை அநுஸந்தித்து ஆனந்தத்தில்‌ 
ஆழ்ந்தவளாய்க்‌ கோதையைத்‌ தாம்‌ சரணம்‌ புகுந்ததைப்‌ 
பட்டர்‌ அறிவிக்கின்றார்‌. இத்தனியனில்‌, இப்படி. இவர்‌ அனு 
ஸந்தித்து ஈடுபட்டுச்‌ சரணமடைந்தருக்கும்‌ இந்த இருப்பை 
அனைவரும்‌ அநுஸந்திப்பது நலம்‌. 

* விடிவோரை எழுந்திருந்து முப்பது பாட்டையும்‌ அநு 
ஸந்தித்தல்‌ ; மாட்டிற்றிலனாதில்‌ “* சிற்றஞ்‌ சிறுகாலை '' என்ற 
பாட்டை அநுஸந்தித்தல்‌ ; அதுவும்‌ மாட்டிற்றிலனாகில்‌ நாம்‌ 
இருந்த இருப்பை நினைப்பது ' என்பது பட்டர்‌ வாக்கு. 

நாம்‌ இருந்த இருப்பு” : பட்டர்‌ இருப்பாவையை அநு 
ஸந்தித்து ஈடுபட்டுக்‌ கோதையை அடி. வணங்கியிருந்த இருப்பு. 

xii 


தனியன்‌ 
உய்யக்கொண்டார்‌ அருளியவை 


அன்ன வயற்புதுவை ஆண்டாள்‌ அரங்கற்குப்‌ 

பன்னு திருப்பாவைப்‌ பல்பதியம்‌- இன்னிசையால்‌ 

பாடிக்‌ கொடுத்தாள்நற்‌ பாமாலை பூமாலை 

சூடிக்‌ கொடுத்தாளைச்‌ சொல்லு. 

பக்தர்களும்‌ ரஸிகர்களும்‌ அர்த்த விசேஷங்களை ஆராய்ந்து 
கொண்டாடுஇன்ற திருப்பாவை யென்னும்‌ பல பாசுரங்‌ 
களாலாகிய அழகிய பாமாலையை இன்னிசைக்கு இசையக்‌ 
கண்ணபீரானாயே ஸ்ரீரங்கநாதன்‌ விஷயமாகப்‌ பாடிக்‌ கொடுத்‌ 
தவளும்‌, பூமாலைகளைச்‌ சூடிக்‌ கொடுத்தவளும்‌, அன்னங்கள்‌ 
உலாவுகின்ற வயல்களையுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ அவதரித்த 
வளுமா௫ிய ஆண்டாளை, நெஞ்சமே ! அநுஸந்திப்பாயாக 
என்பது டொழிப்புரை. ்‌ ் 

. பதியம்‌ ': பத்யம்‌ என்ற ஸம்ஸ்கருதத்தின்‌ திரிபு. 

xiii 


சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடியே ! தொல்பாவை 
பாடி யருளவல்ல பல்வளையாய்‌ !-நாடிநீ 
வேங்கடவற்‌ கென்னை விதியென்ற இம்மாற்றம்‌ 
நாங்கடவா வண்ணமே நல்கு, 


பூமாலையைச்‌ சூட்டிக்கொண்டு எம்பெருமானுக்குக்‌ 
கோடுத்த தேஜோமயமான கொடிபோன்றவளே ! ஆயச்‌ 
இறுமியர்‌ அநுஷ்டித்த பழமையான நோன்பைத்‌ 
* இருப்பாவை ' வாயிலாகப்‌ பாடிக்‌ கருணையோடு கொடுக்க 
வல்லவளும்‌, பல வளைகளை அணிந்தவளுமான கோதாய்‌! நீ 
மன்மதனை நாடி, * காமதேவா! என்னைத்‌ திருவேங்கடமுடை 
யானுக்கு வாழ்க்கைப்‌ படுத்துவாயாக ' என்று சொன்ன இந்தச்‌ 
சொல்லை நாங்கள்‌ கடந்து போகாதபடி கருணை புரிவாயாக-- 
என்பது பொழிப்புரை. 


தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ தோன்றிய ஆண்டாள்‌ 
என்னும்‌ சுடர்க்கொடி, வடவேங்கட மலையிலுள்ள வாசுதேவ 
தருவைத்‌ தழுவி வாழுமாறு காதலித்த அத்தகைய காதலைப்‌ 
போற்றி அநுஸந்திக்க வேணும்‌ என்னும்‌ இப்பாசுரக்‌ கருத்து 
ஆழ்ந்த சிந்தனைக்கு உரியது. 


xiv 


போதுமிலோ...... 
நாராயணனே நமக்கே பறைதருவான்‌, 
பாரோர்‌ புகழப்‌ படிந்து 


நீராடப்‌ போதுவீர்‌! 


ஆய்ப்பாடிக்‌ கன்னிகைகளில்‌ சிலர்‌ 


மற்றைக்‌ கன்னிமார்களை 
நோன்பு நோற்க அழைப்பது 
மார்கழித்‌ தங்கள்‌ மதிநிறைந்த நன்னாளால்‌ ; 
நீராடப்‌ போதுவீர்‌ ! போதுமினோ, நேரிழையீர்‌ ! 


ஏர்மல்கும்‌ ஆய்ப்பாடிச்‌ செல்வச்‌ சிறுமீர்காள்‌ ! 


கூர்வேல்‌-கொடுந்தொழிலன்‌ நந்தகோ பன்குமான்‌, 
ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்‌, 
கார்மேனிச்‌ செங்கண்‌ கதிர்மதியம்‌ போல்முகத்தான்‌ 


நாரா யணனே, நமக்கே பறைதருவான்‌, 
பாரோர்‌ புகழப்‌ படிந்தேலோ ரெம்பாவாய்‌. 


1 


நேர்‌ இழையீர்‌ 


சீர்‌ மல்கும்‌ 

ஆய்ப்பாடிச்‌ செல்வச்‌ 
இறுமீர்காள்‌ 

மார்கழித்‌ திங்கள்‌ 

மதி நிறைந்த நன்னாளால்‌ 


பாரோர்‌ புகழ 

படிந்து 

நீராடப்‌ போதுவீர்‌ 

போதுமினோ 

கூர்வேல்‌ கொடுந்தொழிலன்‌ 
நந்தகோபன்‌ குமரன்‌ 


ஏர்‌ ஆர்ந்த கண்ணி 
யசோதை இளஞ்சிங்கம்‌ 
கார்மேனிச்செங்கண்‌ 


கதிர்மதியம்‌ போல்‌ 

முகத்தான்‌ 
நாராயணனே 
நமக்கே 


பறை தருவான்‌ 


: அழகிய அணிகளை அணிக்தருப்ப 


வர்களே | 


: சர்‌ நிறைந்து வழிகின்ற 
: கோகுலத்தலுள்ள செல்வச்‌ 


சிறுமியர்களே ! 


: மார்கழி மாதத்திலே 


: சுக்லபட்ச பெளர்ணமியென்னும்‌ 


நல்ல நாள்‌ வாய்த்திருக்கிறது ; 


: இவ்வுலகத்தவர்‌ புகழும்படி. 

: நோன்பில்‌ இறங்கி, 

: நீராடவர வீருப்பமுள்ளவர்களே | 
: வாருங்கள்‌. (ஏனெனில்‌) 


: கூர்மையான வேலையும்‌ கொடுந்‌ 


தொழிலையும்‌ உடைய நந்த 
கோபனது புதல்வனும்‌, 


: அழகு நிறைந்த கண்களையுடைய 


யசோதையீன்‌ இங்கக்குட்டியும்‌, 


: மேகம்‌ ஒத்த மேனி, 


செந்தாமரை போன்ற கண்கள்‌, 


: சூரிய கிரணங்களையுடைய 


சந்திரன்‌ போன்ற முகம்‌-- 
இவற்றை உடையவனும்‌ ஆகிய 
ஸ்ரீமந்‌ நாராயணன்தானே 


: அவனையே நம்பும்‌ நமக்கே 


: நோன்பிற்கு வேண்டிய பறை 


யைத்‌ தருவான்‌. 
2 


விளக்கம்‌ 


*ஆய்ப்பாடிச்‌ சறுமியர்களே ! ஸ்ரீமந்‌ நாராயணனாதிய 
கண்ணனே நமது நோன்புக்கு வேண்டியவற்றைத்‌ தருவான்‌ ; 
நமக்கே விருப்பத்தை நிறைவேற்றச்‌ சத்தமாயிருக்கறான்‌. இந்த 
மார்கழித்‌ திங்களில்‌ மதிநிறைந்த இந்நாள்‌ நன்னாளாக வாய்த்‌ 
இருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள்‌ எல்லாம்‌ நீராட. வாருங்கள்‌” 
என்று அழைக்கிறார்கள்‌ . 

கண்ணன்‌ அருள்பெறத்‌ தக்க காலம்‌ இதுவென்று மாதத்‌ 
தையும்‌ பட்சத்தையும்‌ நாளையும்‌ கொண்டாடுதிறார்கள்‌. ஒரு 
வரையொருவர்‌ முகங்கண்டு களிக்கவும்‌, எல்லாரும்‌ சேர்ந்து 
சென்று கண்ணனைத்‌ துயில்‌ உணர்த்தவும்‌ மதிநிறைந்த நன்னாள்‌ 
வாய்த்தருக்கன்றது. 

தாபம்‌ தீர நீராட வாருங்கள்‌ என்ற அழைப்பீலே, கண்‌ 
ணனைப்‌ பிரிந்திருந்த தாபம்‌ தர அவனுடைய அன்பையும்‌ ௮ரு 
ளையும்‌ பெறுவோம்‌ என்பது குறிப்பு, *வருகிறவர்கள்‌ எல்லாரும்‌ 
வரலாம்‌ ' என்று சொல்வது போல்‌ அமைந்திருக்கிறது * போது 
வீர்‌! போதுமினோ ' என்ற அழைப்பு. 


பால்‌ நெய்‌ முதலிபவற்றின்‌ சிறப்புமட்டுமல்ல ஆய்ப்பாடி 
யின்‌ சீர்‌ ; கண்ணன்‌ வளரும்‌ நீர்மையும்‌ சீர்மையும்‌ தனிப்‌ 
பெருஞ்‌ சிறப்பல்லவா ? இங்குள்ள செல்வச்‌ சிறுமியர்‌ 
ஸ்ரீ இருஷ்ண கடாட்சமாகிய அன்புச்‌ செல்வத்திற்கு உரியவர்‌. 


பசும்புல்லும்‌ சாக மிதியாத பரம சாதுவாயெ நந்தகோபர்‌, 
பிள்ளைமீதுள்ள பேரன்பினால்‌ * என்ன ஆபத்து வருகிறதோ ?' 
என்று வேலைச்‌ சாணைபிடித்துக்‌ * கொடுந்தொழிலு'க்கும்‌ 
சித்தமாறோர்‌. யசோதையோ அந்த அழகிய “பிள்ளையை 
மாறாதே பார்த்துக்கொண்டிருக்கையாலே ' தன்‌ அழகிய கண்‌ 
களில்‌ மேன்மேலும்‌ அழகு நிறைந்து குடிகொண்டிருக்கும்‌ 
பேறு பெறுதன்றாளாம்‌. 

3 


சகல தாபங்களும்‌ ஆறும்படியான வடிவழகைக்‌ “கார்‌ 
மேனி ' என்றும்‌. காதலாகக்‌ கசிந்து குளிர நோக்குநன்‌ ற கண்‌ 
களைச்‌ * செங்கண்‌ ' என்றும்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. தேஜஸும்‌. 
குளிர்‌ச யும்‌ ஒருங்கே கொண்ட. திருமுக மண்டலத்தைக்‌ “கதிர்‌ 
மதியம்போல்‌ முகம்‌ ' என்று வருணிக்‌இறுர்கள்‌. 

நோன்புக்கு வேண்டிய வாத்தியங்களில்‌ ஒன்று * பறை ”. 
இது வியாஜம்‌ : நோக்கம்‌ கண்ணனோடு உறவுகொண்டு 
அவனுக்கே பணிசெய்வது. நீராடுவதையும்‌ வியாஜமாகக்‌ 
கொண்டு கண்ணனைத்‌ தானே அடைய வீரும்புிறார்கள்‌ ? 


“பார்‌” உலகத்தின்‌ ஒரு சிறு பகுதியாகிய ஆய்ப்பாடியையும்‌ 
குறிக்கும்‌, கண்ணனுடன்‌ தோழமை கூடாதென்று தடுத்‌ 
திருந்த ஆய்க்குல முதியவர்களே புகழும்படி கண்ணனே உப 
கரணங்களை உதவப்‌ பெண்கள்‌ நோன்பில்‌ இறங்குஇருர்கள்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

கைங்கரியச்‌ சுவையுள்ள பாகவதர்கள்‌, பகவானுடைய 
குணங்களிலே மெய்ம்மறந்திருக்கும்‌ பாகவதர்களைக்‌ கைங்கரி 
யத்திற்கு அழைப்பது உட்பொருள்‌. 

* நந்தகோபன்‌ குமரன்‌ ' என்பதில்‌ ஆசாரியனுக்கு வசப்‌ 
படுகின்றான்‌ இறைவன்‌ என்பதும்‌, * யசோதை இளஞ்சிங்கம்‌ * 
என்பதில்‌ தாயாகிய பெரிய திருமந்திரத்தில்‌ விளங்குசன்றான்‌ 
என்பதும்‌ குறிப்பு, 


பாற்கடலுள்‌ 
பையத்‌ துயின்ற பரமன்‌ அடிபாடி...... 
உய்யுமா றெண்ணி உகந்து 


நோன்பு நோற்பதற்கு 
மேற்கொண்டுள்ள 


நியமங்களைத்‌ தெரிவிப்பது 


வையத்து வாழ்வீர்காள்‌ ! நாமும்நம்‌ பாவைக்குச்‌ 

செய்யும்‌ கரிசைகள்‌ கேளீரோ : பாற்கடலுள்‌ 
யையத்‌ துயின்ற பரமன்‌ அடி.பாடி, 

நெய்யுண்ணோம்‌ ; பாலுண்ணோம்‌ ; நாட்காலை நீராடி, 
மையிட்‌ டெழுதோம்‌ ; மலரிட்டு நாம்முடியோம்‌ ; 

செய்யா தனசெய்யோம்‌ ; தீக்குறளை சென்றோதோம்‌ ; 
ஐயமும்‌ பிச்சையும்‌ ஆந்தனையும்‌ கைகாட்டி 


உய்யுமா றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய்‌. 


5 


வையத்து வாழ்வீர்காள்‌ 

உய்யும்‌ ஆறு எண்ணி 
உகந்து 

நாமும்‌ நம்‌ பாவைக்கு 


செய்யும்‌ கிரிசைகள்‌ 

கேளீர்‌ 

பாற்கடலுள்‌ பையத்‌ 
துயின்ற 

பரமன்‌ அடி பாடி 

நாள்காலை நீராடி 

ஐயமும்‌ பீச்சையும்‌ 
ஆம்‌ தனையும்‌ 

கைகாட்டி 


நெய்‌ உண்னோம்‌ 
பால்‌ உண்னோம்‌ 


மை இட்டு எழுதோம்‌ 


மலர்‌ இட்டு நாம்‌ முடி.யோம்‌ : நாம்‌ 


செய்யாதன செய்யோம்‌ 


சென்று க்குறளை ஓதோம்‌ : 


பூமியில்‌ வாழப்‌ பிறந்தவர்களே ! 
: உய்யும்‌ எண்ணி 
மகீழ்ந்து, 


வகையை 


்‌ நாமும்‌ நமது பாவை நோன்புக்கு 


அங்கமாக 


: செய்யப்போகின்ற இரியைகளை 
: கேட்பீராக : 


: பாற்கடலில்‌ மெல்லத்‌ தூங்குகிற; 
யோக நித்திரை செய்கிற 
: பரமனது தருவடி.களைப்‌ பாடி, 


: விடியற்காலத்திலேயே நீராடி, 
: தானத்தையும்‌ 


பிச்சையையும்‌ 
இயன்ற வரையிலும்‌ 


: நாம்‌ கொடுத்தோம்‌ என்னும்‌ 


செருக்கு இல்லாமல்‌ கொடுத்து, 


: நெய்யும்‌ பாலும்‌ உண்ணமாட்‌ 


டோம்‌ ; 
: கண்களை மையிட்டு அழகு 
செய்து கொள்ள மாட்டோம்‌ ; 
கூந்தலைப்‌ பூச்சூட்டி. 
முடிக்கமாட்டோம்‌ ; 
: பெரியோர்‌ செய்யாதவற்றைச்‌ 
செய்யமாட்டோம்‌ ; 


கண்ணனிடம்‌ சென்று பிறருக்‌ 
குத்‌ இமை உண்டாகுமாறு கோள்‌ 
சொல்லமாட்டோம்‌. 

6. 


விளக்கம்‌ 1 
தில கோபியர்கள்‌ மற்றைக்‌ கன்னிமார்களிடம்‌ தெரிவிக்கும்‌: 
இந்த நியமங்களில்‌ சல “பீரவ்ருத்தி' ரூபமானவை ; இல 
“நிவ்ருத்தி? ரூபமானவை. அதாவது, பற்றிக்கொள்வன சல; 
விடவேண்டியவை சல. 

எந்த விசேஷ காரியத்தில்‌ ஈடுபடுவோரும்‌ அக்காரியம்‌ 
கைகூடும்‌ வரையில்‌ சிலவற்றை விடவேண்டுமென்றும்‌, சல 
வற்றைப்‌ பற்றவேண்டுமென்றும்‌ நியமம்‌ கொள்வதுண்டு; 
அப்படியே இப்பெண்களும்‌ சில நியமங்களைச்‌ சங்கற்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 

இந்நியமங்களில்‌ *பிரவ்ருத்தி' ரூபமானவை மூன்று ; 
(1) பரமன்‌ அடி பாடுதல்‌, (8) காலை நீராடுதல்‌, (8) ஐயமும்‌ 
பிச்சையும்‌ கைகாட்டுதல்‌. இவை பற்றும்‌ கிரியைகள்‌. 

இனி விடும்‌ கிரியைகள்‌ : (1) நெய்‌ பால்‌ உண்ணாது, 
(8) மையாலும்‌ மலராலும்‌ . அலங்கரித்துக்‌ கொள்ளாதது, 
(8) செய்யாதன செய்யாமலிருப்பது, (4) கோள்‌ சொல்லாம 
லீருப்பது ஆதிய சங்கற்பங்கள்‌. இப்பாட்டிலே “செய்யும்‌ 
இரியைகளி'ல்‌, புற்றும்‌ தரியைகளோடு விடும்‌ கிரியைகளும்‌ 
அடங்கியுள்ளன. 

்‌ தகுதி வாய்ந்த பெரியோருக்கு உரிய காலத்தில்‌ வேண்டு 
மளவு மிகுதியாக உதவுவதை இங்கே *ஐயம்‌' என்று குறிப்பிடு 
இருர்கள்‌. “பிச்சை' என்பது “தேஹி' என்று வருகின்ற பீட்சுக்‌ 
களுக்குக்‌ கொடுப்பது. 

“ஆம்‌ தனையும்‌' : ஐயமும்‌ பிச்சையும்‌ பெற்றுக்கொள்பவர்‌ 
இருப்‌தயடைந்தவராகும்‌ வரையிலும்‌ வழங்கவேண்டும்‌ என்னும்‌ 
லட்சியத்தையும்‌ குறிப்பிடுன்றது. கை எவ்வளவு கொடுத்‌ 
தாலும்‌, “நாம்‌ என்ன கொடுத்துவீட்டோம்‌' என்று நெஞ்சு 
நினைக்கவேண்டும்‌ என்பது *கை காட்டி' என்னும்‌ சொற்‌ 
டுராடரின்‌ புதை பொருள்‌, 

7 


பரமன்‌ அடிபாடுவதையே உணவாகக்‌ கருதுவோர்‌, வேறு 
உணவில்‌ விருப்பம்‌ ஒழிந்தவராய்‌ * நெய்யுண்ணோம்‌, பாலுண்‌ 
ணோம்‌' என்றார்கள்‌. “அடிபாடி நெய்யுண்ணோம்‌” என்ற சொற்‌ 
போக்கினால்‌ * எல்லாம்‌ கண்ணன்‌ ' என்ற நிலை இவர்களுக்கு 
வாய்த்திருப்பதாகக்‌ கருதலாம்‌. 

கண்ணனைக்‌ காண்பதற்கு முன்‌ அக்கண்களை மை இட்டு 
அழகுசெய்ய மாட்டோம்‌ என்கிறார்கள்‌. அவன்‌ பாதமலரே 
தலைமேல்‌ புனையத்‌ தக்க மலரென்று கருதுவோர்‌, மலரிட்டு நாம்‌ 
முடியோம்‌' என்கிறார்கள்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

“வையத்து வாழ்வீர்காள்‌!' “இருள்‌ தருமா ஞாலம்‌” ஆதிய 
இவ்வுலகத்திலே பகவதநுபவம்‌ செய்யும்‌ பேறு பெற்று வாழ்‌ 
வதே ருசியுள்ள வாழ்க்கை யென்பது குறிப்பு. பாவை நோன்‌ 
புக்கு அங்கமான நியமங்கள்‌, பாகவதர்கள்‌ மேற்கொண்டு 
ஒழுகும்‌ *பிரபத்தி' நெறியின்‌ உறுப்புக்களுக்கு நினைவுக்குறி, 

“உய்யுமாறு எண்ணி உகந்து': பகவானையே ஸர்வ 
போக்யமாக--அதாவது *உண்ணும்‌ சோறு, பருகும்‌ நீர்‌, 
இன்னும்‌ வெற்றிலையும்‌ எல்லாம்‌ கண்ணன்‌” என்று ௮னு 
பலிக்கத்‌ தக்க நிலையில்‌--கொள்ளவேண்டும்‌. இது இப்‌ 
பாட்டின்‌ ஸாரமான உள்ளுறை பொருள்‌. 

* ஐயம்‌ ' பகவத்‌ வைபவத்தையும்‌, * பிச்சை ' பாகவத 
வைபவத்தையும்‌ குறிக்கும்‌ என்பர்‌. இந்த இரண்டு வைபவங்‌ 
களையும்‌ *ஆந்தனையும்‌' பிறருக்கு உபதேசிக்க வேண்டும்‌. 


ஓங்கி உலகளந்த உத்தமன்‌ பேர்பாடி...... 
நீராடினால்‌... ஓங்கு பெருஞ்‌ செந்நெலூடு.... 
பூங்குவளைப்‌ போதில்‌... குடம்‌ நிறைக்கும்‌ பெரும்பசுக்கள்‌ 
நீங்காத செல்வம்‌ நிறைந்து ' 


Ci 


இ 


ANS 


Ax 


உத்தமன்‌ பேர்பாடி நோன்புக்கு 
அங்கமென்று நீராடினால்‌, 
மறை பெய்து நாடு செழிக்கும்‌ 


ஓங்கி உலகளந்த உத்தமன்‌ பேர்பாடி 
நாங்கள்நம்‌ பாவைக்குச்‌ சாற்றிநீர்‌ ஆடினால்‌, 
தீங்கின்றி நாடெல்லாம்‌ திங்கள்மும்‌ மாரிபெய்து 
ஓங்கு பெருஞ்செந்நெ லூடு கயல்‌உகளப்‌ 
பூங்குவளைப்‌ போதில்‌ பொறிவண்டு கண்படுப்ப, 
தேங்காதே புக்கருந்து சீர்த்த முலைபற்றி 
வாங்கக்‌ குடம்நிறைக்கும்‌ வள்ளல்‌ - பெரும்பசுக்கள்‌ 


நீங்காத செல்வம்‌ நிறைந்தேலோ ரெம்பாவாய்‌. 
9 


ஓங்கு உலகளந்த 

உத்தமன்‌ பேர்‌ பாடி. 

நாங்கள்‌ நம்‌ பாவைக்குச்‌ : 
சாற்றி 

நீராடினால்‌ 

தீங்கு இன்றி நாடு எல்லாம்‌ 

திங்கள்‌ மும்மாரி பெய்து 

ஓங்கு பெருஞ்‌ செந்நெல்‌ : 
ஊடு 

கயல்‌ உகள 

பூங்குவளைப்‌ போதில்‌ 

பொறிவண்டு கண்‌ படுப்ப 

நீங்காத செல்வம்‌ நிறைந்து : 


வள்ளல்‌ பெரும்‌ பசுக்கள்‌ 


தேங்காதே புக்கு இருந்து 


சீர்த்த முலைபற்றி வாங்க 


குடம்‌ நிறைக்கும்‌ 


: ஓங்கி வளர்ந்து உலகங்களைத்‌ 


திருவடிகளால்‌ அளந்துகொண்ட 


: புருஷோத்தமனுடைய இரு 


நாமங்களைப்‌ பாடி 

நாங்கள்‌ எங்கள்‌ பாவை நோன்‌ 
புக்கு அங்கமென்று சொல்லி ; 
நோன்பு நோற்பதற்கென்று ஒருத 
வியாஜம்‌ சொல்லி 


: நீராடினால்‌, அதன்‌ பயனாக 
: நாடு முழுவதும்‌ ஒரு இங்கும்‌ 


இல்லாமல்‌ 


: மாதந்தோறும்‌ மூன்று தரம்‌ 


மழை பெய்ய அதனால்‌, 
உயர்ந்து வளர்ந்து பருத்துள்ள 
செந்நெற்‌ பயிர்களின்‌ ஊடே 


: கயல்‌ மீன்கள்‌ துள்ளவும்‌, 
: அழகிய குவளை மலர்களில்‌ 
: புள்ளிகளையுடைய . வண்டுகள்‌ 


உறங்கவும்‌, 
அழிவில்லாத செல்வம்‌ நிறையும்‌ 
படி. 


: வள்ளல்‌ தன்மையுள்ள பெரிய 


பசுக்கள்‌, 


: பால்‌ கறப்பவர்கள்‌ சலியாமல்‌ 


ஏங்காமல்‌ கற்க்கப்‌ புகுந்து ஒரு 
நிலையாக இருந்து 


: பசுக்களின்‌ பருத்த மடிகளைப்‌ 


பீடித்து இழுக்க, 


: பால்வெள்ளத்தால்‌ குடங்களை 


நிறைத்துவீடும்‌. 
10 


விளக்கம்‌ 


புருஷோத்தமனையே எல்லாவகைப்‌ பயனாகவும்‌ கொண்டு 
வேறொரு பயனையும்‌ கருதாது நாங்கள்‌ பகவந்நாம ஸங்கீர்த்‌ 
தனம்‌ செய்துகொண்டே பாவை நோன்புக்கு அங்கமாகச்‌ சங்‌ 
"கற்பித்து நீராடினால்‌, நோன்பு நோற்க அனுமத அளித்தவர்‌ 
, ளும்‌ க்ஷமமாயிருக்கும்படி, நாடெங்கும்‌ மாதம்‌ மும்மாரி 
பெய்யும்‌ ; நோயும்‌ க்ஷாமமும்‌ நீங்கும்‌ ; நீர்வளம்‌, நெல்வளம்‌, 
பால்வளம்‌ ஆயெ வளங்களெல்லாம்‌ ஏற்படும்‌ என்கிறார்கள்‌. 

'தீங்கின்றி' என்று தொடங்கி ஆறு அடிகளால்‌ இம்‌ 
மார்கழி நோன்பினால்‌ நாட்டுக்கு விளையும்‌ நன்மையைச்‌ 
சொல்லுஇருர்கள்‌. “ஒன்பது நாள்‌ வெய்யிலும்‌ ஒரு நாள்‌ மழை 
யுமாய்‌'த்‌ இங்கள்‌ மும்மாரி பெய்யுமாம்‌. 

குவளைப்‌ பூவிலே வண்டு மதுபானம்‌ பண்ண என்று 
படிந்த தசையிலே கயல்‌ ஊடே. உகள, செந்நெலும்‌ குவளை 
யும்‌ ஒக்க அசைந்து. தூங்கு மெத்தையிலே (தூங்கு மஞ்சத்‌ 
இலே) உறங்கும்‌ ராஜ .புத்திரர்களைப்‌ போலே! வண்டுகள்‌ 
உறங்கும்‌ என்பது வியாக்கியானம்‌. 

முதலாவது பாசுரத்தில்‌ “நாராயணனே 'என்று இம்மைக்கும்‌ 
மறுமைக்கும்‌ நாதனாகிய பரமபத நாதனைக்‌ குறிப்பிட்டார்கள்‌. 
இரண்டாம்‌ பாசுரத்தில்‌ பாற்கடலுள்‌ பையத்‌ துயின்ற பரமன்‌” 
என்று பள்ளிகொண்ட வியூகமூர்த்தியைக்‌ குறிப்பிட்டார்கள்‌. 
இம்மூன்றாம்‌ பாசுரத்தில்‌ அங்கு நின்றும்‌ அவதரித்த விபவ 
மூர்த்தியைக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. 

“பிறரை ஹிம்ஸித்துத்‌ தன்‌ வயிற்றை வளர்க்கவேணும்‌ 
என்றிருக்குமவன்‌ அதமன்‌; பிறரும்‌ ஜீவிக்கவேணும்‌, நாமும்‌ 
ஜீவிக்கவேணும்‌ என்றிருக்குமவன்‌ மத்யமன்‌; தன்னை அழிய 
மாறியாஇலும்‌ பிறர்‌ ஜீளிக்கவேணும்‌ என்னுமவன்‌ உத்தமன்‌” 
என்பது வியாக்கியானம்‌. தன்‌ வடிவைக்‌ குறுகச்‌ செய்து 
இரந்தும்‌ தேவர்களை வாழ்வித்ததால்‌ உத்தமன்‌ என்பர்‌. 

11 


உள்ளுறை பொருள்‌ 


“உத்தமன்‌ பேர்‌ பாடி'அவனை அனுபவிக்கும்போது உலகம்‌ 
குறைகளில்லாமல்‌ நலம்‌ பெறும்‌. 

“கயல்‌ உகள' என்பது, இம்‌ மண்ணுலகிலுள்ள ஆத்ம 
வர்க்கங்கள்‌ களித்துத்‌ துள்ளுவதற்கு அறிகுறி. * பொறிவண்டு 
கண்படுப்ப'; ஞானிகளின்‌ இதய மலரில்‌ தெய்வ வண்டாயெ 
இறைவன்‌ கண்வளர்வதற்கு நினைவுக்கு றி. 

கடை) மூன்று அடிகளின்‌ உட்பொருள்‌ ; சடன்‌ ஆசிரி 
யரது இருவடியைப்‌ பற்றிக்கொண்டு பிரார்த்திக்க அவனுக்கு 
அவர்‌ பரிபூர்ண ஞானத்தை வழங்குவர்‌ என்பது. *வாங்கக்‌ 
குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளற்‌ பெரும்பசுக்கள்‌' நல்லாசிரியர்களைக்‌ 
குறிக்கும்‌. 

கவிநயம்‌ 

நாட்டின்‌ செழிப்பிற்கும்‌ இயற்கையழகுகளுக்கும்‌ இது 

ஓர்‌ அழகான கவிதைச்‌ இத்திரம்‌. நாட்டின்‌ செல்வச்‌ சிறப்‌ 


புடன்‌ ஆண்டாளின்‌ சொற்செல்வத்திற்கும்‌ இப்‌ பாசுரம்‌ ஓர்‌ 
அருமையான சான்று. 


12 


ஆழி மழைக்கண்ணா !... 
முதல்வன்‌ உருவம்போல்‌ மெய்கறுத்து.... 
ஆழிபோல்‌ மின்னி, வலம்புரிபோல்‌ நின்றதிர்ந்து... 
சரமழை போல்‌ வாழ உலகினில்‌ பெய்திடாய்‌ 


பெண்களின்‌ மழைப்பாட்டு 


ஆழி மழைக்கண்ணா ! ஒன்றும்நீ கைகரவேல்‌ ; 
ஆழியுள்‌ புக்கு முகந்துகொ டார்த்தேறி, 
ஊழி முதல்வன்‌ உருவம்போல்‌ மெய்கறுத்துப்‌ 


பாழியந்‌ தோளுடைப்‌ பற்பநா பன்கையில்‌ 
ஆழியோல்‌ மின்னி, வலம்புரிபோல்‌ நின்றகிர்ந் து, 

தாழாதே சார்ங்கம்‌ உதைத்த சரமழையோல்‌, 
வாழ உலகினில்‌ பெய்திடாய்‌, நாங்களும்‌ 


மார்கழிநீ ராட மழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌, 
15 


ஆழி மழைக்கண்ணா 
ஒன்றும்‌ நீ கை கரவேல்‌ 
ஆழியுள்‌ புக்கு 

முகந்து கொடு 

ஆர்த்து ஏறி 


ஊழி முதல்வன்‌ உருவம்‌ 
போல்‌ 

மெய்‌ கறுத்து 

பாழி ௮ம்‌ தோளுடை 

பற்பநாபன்‌ கையில்‌ 

ஆழிபோல்‌ மின்னி 

வலம்புரிபோல்‌ நின்று 
அதிர்ந்து 

சார்ங்கம்‌ உதைத்த 
சரமழைபோல்‌ 


வாழ உலகனில்‌ 


நாங்களும்‌ மார்கழி நீராட 
மகிழ்ந்து 


தாழாதே பெய்தீடாய்‌ 


: கையிருப்பாக 


: கடல்போல்‌ கம்பீரமான மழை 


க்கு உரிய தேவதையே ! 
ஒன்றையும்‌ நீ 
ஒளித்து வைத்துக்‌ கொள்ளாதே ; 


: கடலினுள்‌ புகுந்து 
: நீரை முகந்து கொண்டு 
: ஆரவாரஞ்‌ செய்து வானத்தில்‌ 


ஏறி, 


: காலம்‌ முதலிய எல்லாவற்றுக்கும்‌ 


முதற்‌ காரணனான எம்பெருமா 
னது திருமேனிபோல்‌ 


: உடம்பு கறுத்துத்‌ தோன்றி, 
: வலிமை 


பொருந்திய அழகிய 
தோள்களையுடைய 


: எம்பெருமானுடைய கையி 


ஓள்ள 


: சக்கரம்போல்‌ மின்னி, 
: வலம்புரிச்‌ சங்குபோல்‌ நிலையாக 


இடித்து, 


: அப்‌ பெருமான்‌ கையிலுள்ள 


சார்ங்கம்‌ என்னும்‌ வில்‌ 
உதைத்துத்‌ தள்ளிய அம்பு மழை 
போல, 


: உலகத்தில்‌ எல்லார்க்கும்‌ வாழ்வு 


உண்டாகவும்‌, 


: நோன்பு தோற்கன்ற நாங்களும்‌ 


மகிழ்ந்து மார்கழி நீராட்டம்‌ 


செய்யவும்‌, 


: தாமதியாமல்‌ பெய்வாயாக. 


-14 


வீளக்கம்‌ 

மழைக்கு உரிய தேவதையைக்‌ குறித்துச்‌ சிறுமியர்‌ 
பாடுஇிறார்கள்‌. தாம்‌ நோன்பு நோற்றால்‌ நாட்டுக்கு விளையும்‌ 
நன்மைகளை, முன்‌ பாட்டில்‌ சொல்லியிருப்பதுபோல்‌, இச்‌ 
இறுமியர்‌ மனோரதித்துச்‌ சொல்லிக்கொண்டிருக்கும்போது, 
“எம்பெருமான்‌ அடிபணியும்‌ இவர்களுக்கு நாமும்‌ நம்மால்‌ 
இயன்ற உதவியைச்‌ செய்வோம்‌' என்று மழைக்கு உரிய 
பர்ஜந்யன்‌ (மேகம்‌) இவர்களது கட்டளையை எதிர்நோக்கு 
இருனாம்‌. 

பகவானுடைய பக்தைகள்‌ பகவானைத்‌ தவிர வேறு எந்தத்‌ 
தேவதையையும்‌ பிரார்த்திப்பதில்லே. மழைக்‌ கடவுளே இவர்‌ 
களைப்‌ பிரார்த்தித்துக்‌ கட்டளையை எதிர்பார்க்கிறானாம்‌. 

இந்த நிலையில்‌ இந்தச்‌ சிறுமியர்‌, “மழையே! உலகம்‌ 
வாழவும்‌, நாங்கள்‌ ம௫ழ்ந்து மார்கழி நீராடவும்‌, “* பெண்கள்‌ 
நோற்றதென்ன ! மழை பெய்ததென்ன !'' என்று ஆய்க்குல 
முதியவர்‌ கொண்டாடவும்‌, பெய்வாயாக' என்று கட்டளையிடு 
இறார்களாம்‌. 

ஜகத்தை ஈரக்‌ கையாலே தடவி நோக்க வல்லன்‌' என்று 
பகவானால்‌ மதிக்கப்‌ பெற்றவன்‌ மழைக்கண்ணன்‌ என்றும்‌, 
நாட்டார்‌ சிறுமை பாராது தன்‌ பெருமைக்கு ஈடாகப்‌ பொழிவ 
தால்‌ “ஆழி மழைக்கண்ணன்‌' என்றும்‌ விரிவுரை கூறுவர்‌. 
்‌ ஒன்றும்‌ நீ. கைகரவேல்‌ ' : “உன்னுடைய ஓளதார்யத்‌ 
இல்‌ (வள்ளன்மையில்‌) ஒன்றும்‌ மாறாதபடி தோற்றவேணும்‌.' 
“நாடு முழுதும்‌ உன்‌ தொனி கேட்டு வாழும்படி மின்னி 
முழங்கி வில்லிட்டுக்கொண்டு பெரிய சம்பிரமத்தோடே வந்து 
தோற்றவேணும்‌' என்கிறார்கள்‌. 

பக்தைகளானதால்‌, தங்கள்‌ தலைவனுடைய உருவத்தையும்‌ 
அவனைச்‌ சார்ந்த பொருள்களையும்‌ உபமானமாகக்‌ கூறுறொர்‌ 

15 


கள்‌. கண்ணனது மேனி நிறத்தைக்‌ காண விரும்பும்‌ இவர்கள்‌, 
அதன்‌ *போலி'யையாவது கண்டு களிப்போம்‌ என்று ஆசைப்‌ 
படுவதாகவும்‌ கருதலாம்‌. 

* ஆழி மழைக்‌ கண்ணா ” என்பதில்‌ * ஆழி' *மண்டல”த்‌ 
தைக்‌ குறிப்பதாகக்கொண்டு, * பூமண்டலமெங்கும்‌ பெய்யும்‌ 
மழைக்கு அதிதேவதையே! ' என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. 
* இறுமியர்களாஇய நாங்களும்‌ மழைபெய்யும்‌ பொருட்டு மார்‌ 
கழி நீராடி நோன்பு நோற்பதால்‌, உலகம்‌ வாழப்‌ பெய்திடாய்‌” 
என்று இவர்கள்‌ மழைத்‌ தேவனை நியமிப்பதாகவும்‌ இப்பாசுரத்‌ 
இற்குப்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

பகவானுடைய அழகிய குணக்கடலில்‌ புகுந்து அனுப 
வித்து அக்கடலை உள்ளே அடக்கிக்கொண்டு உலகம்‌ வாழப்‌ 
பொழிகின்ற ஆசிரியர்களை * மேகம்‌ ' என்று கூறுவதுண்டு. 

மேகம்‌ மழைபெய்து உயிர்களைக்‌ காப்பாற்ற வானப்‌ பரப்‌ 
பெங்கும்‌ இரிவதுபோல்‌, நல்லாசிரியர்களும்‌ *இருமால்‌ திருமேனி 
ஓக்கும்‌' பேறுபெற்று உலகம்‌ உய்ய வழிகாட்ட எங்கும்‌ 
சஞ்சரிக்கிறார்களாம்‌. 

கவிநயம்‌ 

6 மழைக்கண்ணா ! ஒன்றும்‌ நீ கைகரவேல்‌ ” என்பது சிறுமி 
யுள்ளத்தை அப்படியே காட்டுகிறது. மழை போல்‌ கண்ண 
னுடைய அருளும்‌ இறங்கி வந்து நாட்டையும்‌ தங்களையும்‌ 
வாழ்விக்கும்‌ என்று உறுதியாக நம்புகின்ற ஒரு கு றிப்பும்‌ இக்க 
விதைக்‌ இடையே மின்னி முழங்குகின்றது. 


16 


தூய பெருநீர்‌ யழுனைத்‌ துறைவனை... 

வாயினால்‌ பாடி மனத்தினால்‌ சிந்திக்க, 

போய பிழையும்‌ புகுதருவான்‌ நின்றனவும்‌ 
தீயினில்‌ தூசாகும்‌ 


EAS 


ssL 


சிந்திக்‌ 


ரழுது பாடிச்‌ 


தெ 


லாம 


தூசாகும்‌ 
தனை, 


மழைகள்‌ எல்‌ 
ல்‌ 
றவனை, 


யிணி 
துரைமை 


பி 
தீ 
_ ம்‌ 


ன்னு வட 


மாயனை ம 


ந்‌ 


னைத்‌ து 


ப 
தோன்றும்‌ அ 


( 
\ 


ர்ய 


பெருநீ 


தூய 


விளக்கை, 


ணி 


ப்‌ 


குலத்தினில்‌ 
தாயைக்‌ குடல்‌ 


ஆயர்‌ 


விளக்கம்‌ செய்‌ 


தா மோதரனை.. 
தாழுத 


5 


வித்‌ 
இக்க, 


ரயோமாய்‌ வந்து 


து 


நாம்‌ தூமலர்தூ 


சிந்‌ 


மனத்தினால்‌ 


னால்‌ பாடி 


வாயி 


ல டம - 
ம்‌ புகுதருவான்‌ றனவும்‌ 


பிழையு 


போய 


நின்‌ 


ய்‌.. 


கும்‌ செப்பேலோ ரெம்பாவா 


பீனில்‌ தூசா 


ப 


17 


இ 


மாயனை : மாயச்‌ செயல்களையுடைய கண்‌ 


ணனை, 
மன்னு வட மதுரை : தன்னுடைய தொடர்பு நிலை 
மைந்தனை பெற்றுப்‌ பொருந்தியிருக்கும்‌ 
வட. மதுரையில்‌ அவதரித்த தலை 
வனை, 
தூய பெருநீர்‌ யமுனைத்‌ : தூய்மையான வெள்ளமுடைய 
துறைவனை யமுனா தீரவாசியை, 
ஆயர்‌ குலத்தினில்‌ தோன்‌ : கோகுலத்தில்‌ தோன்றிப அழகதிப 
றும்‌ அணிவிளக்கை தீபமங்கள ஜோதியை, 
தாயைக்‌ குடல்‌ விளக்கம்‌ : தன்‌ பிறப்பினால்‌, பெற்ற வயிற்‌ 
செய்த தாமோதரனை னுக்கு மேன்மையுண்டாக்கிய 
கண்ணனை 


தூயோமாய்‌ வந்து நாம்‌ : நாங்கள்‌ தூய்மையுடையவர்க 
தூமலர்‌ தூவித்‌. தொழுது ளாக வந்து தூய மலர்களைத்‌ 


தூவித்‌ தொழுது 
வாயினால்‌ பாடி. மனத்தினால்‌ : வாயாரப்‌ பாடி நெஞ்சார 
சிந்திக்க நினைக்க, 
போய பிழையும்‌ : பகவத்‌ ஞானம்‌ . பிறப்பதற்கு 


முன்பு செய்த பிழைகளும்‌, 


புகுதருவான்‌ நின்றனவும்‌ : இனிமேல்‌ நம்மை அறியாமல்‌ 
நேரிடத்‌ தக்க பாவங்களும்‌, 


இயினில்‌ தூசு ஆகும்‌ : இயிலிட்ட பஞ்சுபோலத்‌ தய்ந்து 
போகும்‌ ; 
செப்பு : ஆகையால்‌ அவனுடைய தரு 


நாமங்களைச்‌ சொல்வாயாக. 
18 - 


வீளக்கம்‌ 


* இந்நோன்பிலே இறங்கி இறைவனை அடைய - 
விரும்புகிறோமே ; ஆனால்‌ நாம்‌ நெடுநாளாகச்‌ செய்து வந்தி 
ருக்கும்‌ பிழைகள்‌ பல இருக்கின்றனவே, அப்பிழைகளின்‌ 
விளைவு இந்த நற்காரியத்திற்கு இடையூறாகாதோ ?' என்று 
நோன்பு நோற்கும்‌ பெண்களில்‌ ஒருத்தி சந்தேகித்துக்‌ கேட்ப 
தாகக்‌ கருதி, அந்த ஐய வீனாவுக்கு இந்தப்‌ பாசுரத்தை வேறோ 
ருத்தட்ஞானமுடையாள்‌  ஒருத்திகூறும்‌ விடையாகக்‌ 
கொள்ளலாம்‌. 

பிழைகளாகிய வீரோதிகளைப்‌ போக்கிக்கொண்டு வந்து 
இதிலே இறங்குவது என்பதில்‌ பொருள்‌ இல்லை. பகவந்நாம 
ஸங்கர்த்தனத்தில்‌ இன்புற்று ஈடுபடவே, ஏற்கெனவே செய்த 
பிழைகளும்‌ இனிமேல்‌ நேரக்கூடிய பிழைகளும்‌ தாமே ஓடிப்‌ 
போய்விடும்‌ என்பது பாட்டின்‌ பொருள்‌. *சேர்ப்பால்‌ (குழம்புப்‌ 
பால்‌) போக. ரூபமாகப்‌ பருகுமவனுக்குத்‌ தன்னடையே 
பித்தம்‌ போமா போலே ' என்பது வீயாக்கியானம்‌. 

மாயச்‌ செயல்களையுடைய பரமபத நாதன்‌ * ஓரூருக்குத்‌ 
தன்னைக்‌ கொடுத்த நீர்மை ' யாய ஆச்சரியத்தை, அவதார 
ஸெளலப்யத்தைக்‌ குறிப்பீடுகிறது, * மாயனை, மன்னு வட 
மதுரை மைந்தனை ' என்னும்‌ சொற்றொடர்‌, 

- பகவத்‌ சம்பந்தம்‌ மாறாத பிரதேசம்‌ என்பர்‌ * மன்னு வட 
மதுரை 'யை. வாமனாவதார காலத்தில்‌ வட மதுரையே 
வாமனன்‌ தவஞ்‌ செய்த ஸித்தாச்ரமமாக இருந்ததாம்‌. ராமா 
(பண காலத்தில்‌ சத்ருக்னன்‌ லவணாசுர வதஞ்‌ செய்து அர 
சாண்ட இடமாக இருந்ததாம்‌. 

யமுனை கண்ணனுடைய தொடர்பினால்‌ * நூய பெருநீர்‌ 
யமுனை ' என்று பாராட்டப்‌ பெறுகின்றது. மதுரையில்‌ 
மறைந்து ஆய்க்குலத்தில்‌ தோன்றிய ஜோதியை “ஆயர்‌ குலத்தி 

19. 


னில்‌ தோன்றும்‌ அணிவிளக்கு '- என்று, அந்தகாரத்தில்‌ தீபம்‌ 
போலவும்‌, ஆய்ப்பாடிக்கு மங்கள இபமாகவும்‌, கண்டு குதூ 
கலமடைக।ார்கள்‌, ர்‌ 

பகவானை நோக்கி வருவதே தூய்மை தரும்‌; இந்த 
வருகைக்கு மேற்பட ஒரு சுத்தி தேடவேண்டாம்‌ என்பது 
வியாக்கியானம்‌. கண்ணுக்குத்‌ தோற்றின மலரை அடைவு 
கெடப்‌ பரிமாறித்‌ தொழுதால்‌ போதுமாம்‌. இதையே * தூமலர்‌ 
தூவித்‌ தொழுது' என்கிறார்கள்‌. * ப்ரேமம்‌ (அன்பு) 
அடைவு பார்க்க வொட்டாது ' என்பது வியாக்கியானம்‌. _- 

கயிற்றுத்‌ தழும்பை வயிற்றில்‌ உடையவன்‌ ' என்பது 
' தாமோதரன்‌ ' என்னும்‌ இருநாமத்தின்‌ பொருள்‌. யசோதை 
கட்டிய கயிற்றுத்‌ தழும்பை வயிற்றில்‌ உடையவன்‌ என்று 
பொருள்படும்‌. இந்த நாமம்‌ பகவானுடைய எளிமைக்கு ஒரு 
நினைவுக்குறி. இத்தகைய பந்தத்தை அனுஸந்தித்தால்‌ ஆச்ரித 
ருடைய சம்சார பந்தம்‌ போகும்‌ என்பது வியாக்கியானம்‌. 

“செப்பு என்பது * சொல்லு ' என்னும்‌ பொருளில்‌. 
ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்திக்‌ கூறுகிறது. 

உள்ளுறை பொருள்‌ 

பாகவத குலத்திற்கு அறிகுறி ஆயர்குலம்‌. * அவன்‌ 
கொடுத்த கரணத்தால்‌ அவனை ஆச்ரயிக்கப்‌ பெற்றோம்‌ ” 
என்று பாகவதர்கள்‌ பாடி நினைப்பர்‌ என்பது, வாயினால்‌ பாடி 
மனத்தினால்‌ சிந்திக்க ' என்னும்‌ தொடரின்‌ உட்பொருள்‌. 


ல்லகா 


புள்ளும்‌ சிலம்பினகாண்‌ ; புள்ளரையன்‌ கோயிலில்‌... 


சங்கின்‌ பேரரவம்‌ கேட்டிலையோ ?... முனிவர்களும்‌ யோகிகளும்‌ 
மெள்ள எழுந்து அரியென்ற பேரரவம்‌ 
உள்ளம்‌ புகுந்து குளிந்து 


6 இனியாவது எழுந்திரு என்று 
ஒருத்தியைத்‌ துயிலுணர்த்துதல்‌ 
(திருப்பாவையின்‌ முதலாவது பள்ளியெழுச்சிப்‌ பாட்டு) 


புள்ளும்‌ லெம்பினகாண்‌ ; புன்ளரையன்‌ கோயிலில்‌ 
வெள்ளை விளிசங்கின்‌ பேரரவம்‌ கேட்டிலையோ ? 
- பிள்ளாய்‌ ! எழுந்திராய்‌, பேய்முலை நஞ்சுண்டு, 
கள்ளச்‌ சகடம்‌ கலக்கழியக்‌ காலோச்சி, 
வெள்ளத்‌ தரவில்‌ துயிலமர்ந்த வித்தினை 
உள்ளத்துக்‌ கொண்டு முனிவர்களும்‌ யோகெளும்‌ 
மென்ன எழுந்து அரியென்ற பேரரவம்‌ 


உள்ளம்‌ புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்‌. 
21 


பிள்ளாய்‌ - 
புள்ளும்‌ சிலம்பின காண்‌ 
புள்‌அரையன்‌ கோயிலில்‌ 
வெள்ளை விளி சங்கன்‌ 


பேரரவம்‌ கேட்டிலையோ: 

பேய்முலை நஞ்சு உண்டு 
_கள்ளச்‌ சகடம்‌ கலக்கு அழிய : 

கால்‌ ஓச்சி 

வெள்ளத்து அரவில்‌ 

துயில்‌ அமர்ந்த வித்தினை 


உள்ளத்துக்‌ கொண்டு 
முனிவர்களும்‌ யோூகளும்‌ 


மெள்ள எழுந்து அரியென்ற : 
பேரரவம்‌ 

உள்ளம்‌ புகுந்து குளிர்ந்து 

எழுந்திராய்‌ 


: (இங்கே) சிறு பெண்ணே ! 
: பறவைகளும்‌ கூவத்தொடங்கன? 
: பட்சி ராஜாவான. கருடனுக்குத்‌. 


தலைவனின்‌ சன்னிதியில்‌ 


: எல்லாரையும்‌ கூவி அழைக்கிற. 


வெண்‌ சங்கன்‌ 


: பேரொலியையும்‌ கேட்க. 


வில்லையோ ? 


: பேய்மகளான பூதனை தன்னு 


டைய ஸ்தனத்தலே தடவீவந்த. 
நஞ்சை உயீரோடும்‌ பருகி, 
கள்ளத்தனமாக அசுர ஆவேசம்‌ 
பெற்று வந்த வண்டியானது 
கட்டழிந்து சிதறும்படி. 


: காலால்‌ ஒங்கி உதைத்து, 
: திருப்பாற்‌ கடல்‌ வெள்ளத்திலே 


அனந்த சயனத்தில்‌ 


: யோக நித்திரையில்‌ அமர்ந்திருக்‌ 


கும்‌ விதையாகிய பகவானை 


: உள்ளத்திலே அமரச்‌ செய்து 
: மனன8லரான (அதாவது தியா 


னம்‌ செய்யும்‌ தன்மையரான) 
ரிஷிகளும்‌, யோகாப்யாஸம்‌ செய்‌ 
கிற கைங்கரிய சீலர்களும்‌ 
சாவதானமாக எழுந்திருந்து 
*ஹரி: ஹரி: என்று சொல்லுகிற 
பேரொலியானது 


: உன்‌ உள்ளம்‌ புகுந்து குளிர, 
: இனியாகலும்‌ எழுந்திரு. 
22 


விளக்கம்‌ ' ee if 
இந்தப்‌ பாட்டு முதல்‌ பத்துப்‌ பாசுரங்களால்‌ எழுந்தவர்கள்‌ 
எழுந்திராதவர்களை எழுப்புகிறார்கள்‌. இப்பத்துப்‌ பாசுரங்களை 
யும்‌ இத்தருப்பாவையின்‌ பருப்ப ர்‌ யெழுச்சிப்‌ பாடல்கள்‌ “ - 
என்று சொல்லலாம்‌. 


முதன்‌ முதல்‌ ஒருத்தியை எழுப்ப, உறக்க பதே 
அவள்‌, * பொழுது விடிந்து விட்டதா, என்ன 2 ' என்று கேட்‌ 
கக்‌ கூடும்‌. அதற்கு வீடையாகப்‌ * புள்ளும்‌ சிலம்பின காண்‌ * 
என்று பொழுது புலர்வதற்கு ஓர்‌ அடையாளம்‌ சொல்கிறார்கள்‌. 

பிறகு * கோவிலில்‌ திருப்பள்ளி யெழுச்‌சிக்கு ஊதின சங்‌ 
கின்‌ ஓலி காதில்‌ விழ வில்லையா? ' என்று கேட்டு, அதையும்‌ 
பொழுது புலர்ந்ததற்கு அடையாளமாகக்‌ கூறுரறோர்கள்‌. 
மூன்றாவது அடையாளமாக, முனிவரும்‌ யோகியரும்‌ * ஹரி; 
ஹைரி; ' என்று சொல்வதால்‌ எழுகின்ற ஒலியையும்‌ குறிப்பிடு 
கிறார்கள்‌. 

* இருவாய்ப்பாடியிலே முனிவர்களும்‌ யோூகளும்‌ 
உண்டோ என்னில்‌, இருஷ்ணன்‌ வந்து. அவதரித்த பின்பு 
இடையருடைய பசுநிரைக்‌ கொட்டில்களிலே வந்து அவர்கள்‌ 
படுகாடு இடப்பர்கள்‌ ' என்பது வியாக்கியானம்‌. 

ஒரு செயலும்‌ செய்யாது பகவானுடைய குணானுபவத்தில்‌ 
தியானவாயிலாக ஈடுபடும்‌ மனன?லர்கள்‌ * முனிவர்கள்‌ ; 
கைங்கரிய நிஷ்டர்கள்‌ * யோகிகள்‌. ' 

புள்‌ அரையன்‌ - பட்சிராஜன்‌. கோ - தலைவன்‌. பட்சி 
ராஜாவுக்குத்‌ தலைவனாகிய பகவான்‌ ; இல்‌ - சன்னிதி, : புள்‌” 
என்பதற்கே * கருடன்‌ ' என்று பொருள்‌ கொண்டு அவனுக்கு 
அரசனின்‌ கோயில்‌ என்றும்‌ கூறலாம்‌. 

பிள்ளாய்‌ ! : - கிருஷ்ண பக்தியின்‌ இனிமையை அறியா 
தவள்‌, பகவத்‌ விஷயத்தில்‌ புதியவள்‌. 

23 


கர்ப்பிணி வயிற்றுப்‌ பிள்ளைக்கு நோவு ஏற்படாதபடி 
. மெள்ள எழுந்திருப்பதுபோல்‌, பகவானை உள்ளத்துள்‌ கொண்ட 
- முனிவர்களும்‌ யோகிகளும்‌ ுதானாய்‌ எழுந்தருக்கிறார்‌ 
களாம்‌. 


* குளிர்ந்து ' என்பதைக்‌ * குளிர்ந்தது £ என்ற வினைமுற்‌ 
றின்‌ தொகுத்தல்‌ விகாரமாகக்‌ கொண்டு பொருள்‌ கூறுகிறது 
வியாக்கியானம்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

்‌ * பிள்ளாய்‌ ! எழுந்திராய்‌ ' என்பதைத்‌ திறவு கோலாகக்‌ 
கொண்டு திறந்து பார்க்கலாம்‌, இப்பாசுரத்தின்‌ உள்ளுறை 
பொருளை. பகவத்‌ விஷயத்திலே புதிதாக ௬௪ கொண்ட சட 
னுக்கு, அதாவது பகவத்‌ சம்பந்தம்‌ நூதனமாகப்‌ பெற்றிருப்ப 

வனுக்கு, ஆசாரியன்‌ உபதேசம்‌ செய்வது உட்பொருள்‌. 
ஞானத்தையும்‌ அனுஷ்டானத்தையும்‌ -இரண்டு சிறகு 
களாகக்‌ கொண்டு சீடனை இறைவனிடம்‌ சேர்ப்பிக்கும்‌ ஆசாரி! 
யனுக்குப்‌ * புள்‌ * அறிகுறி. “வித்து': ஐகத்ரக்ஷ்ணத்தைச்‌ சந்தை 

செய்த வண்ணம்‌ அறிதுயில்‌ அமர்ந்திருக்கும்‌ ஆதிமூலம்‌. 

இது முதல்‌ பத்துப்‌ பாசுரங்களால்‌ பொய்கை யாழ்வார்‌ 
முதலான ஆழ்வார்கள்‌ பதின்மருக்கும்‌ இருப்பள்ளியெழுச்சி 
பாடுவதாக உள்ளுறை கூறினார்‌ ஸ்ரீவானமாமலைச்‌ யர்‌. 


மத்தினால்‌ 
ஓசை படுத்த தயிர்‌அரவம்‌ கேட்டிலையோ ? 


இமா, 
ரங்க 3 
ல்‌ 
டக்க 


TE 3 ட்‌ 
வ யப சல DTS 
னல்ல லல தல டப 


1 
பூ க்‌ 


A பகற்‌ 
Jp 


ல 


டு 


ட 


ண்ண 


ணிடம்‌ ஈ 
மெய்ம்மறந்து கிடக்கும்‌ 


பட்டு 


7] 


ஒருத்தியை எழுப்புவது 


து 


ம்‌ ஆனைச்சாத்‌ தம்கலந்‌ 


8 சென்றெங்கு 


ச 


ண்ணே! 


பேசின பேச்சரவம்‌ கேட்டிலையோ ? பேய்ப்பெ 


பி 


“காகம்‌ 


றப்பும்‌ கலகலப்பக்‌ கைபேர்‌ 


வாச நறுங்குழல்‌ ஆய்ச்சியர்‌ மத்தினால்‌ 


? 


ரரவம்‌ கேட்டிலையோ 
ணன்மூர்த்‌ 


யி 


ஓசை படுத்த த 


னாய்‌! நாராய தி 


நாயகப்‌ பெண்பிள்‌ 


கேசவனைப்‌ பாடவும்நீ கேட்டே டெத்தியோ ? 


ய்‌. 


திறவேலோ ரெம்பாவா 


முடையாய்‌ ! 


தேச 


25 


பேய்ப்பெண்ணே 
8சு €சு என்று எங்கும்‌ - 


: மதிகெட்ட பெண்ணே ! 
: எங்கும்‌ £ச்சுக்‌ €ச்சென்று 


ஆனைச்சாத்தம்‌ கலந்து பேசின : வலியன்‌ குருவிகள்‌ என்ற 8ச்‌ 


பேச்சரவம்‌ கேட்டிலையோ 


காசும்‌ பிறப்பும்‌ 


கலகலப்பக்‌ கை பேர்த்து 


வாச நறுங்குழல்‌ ஆய்ச்சியர்‌ 


மத்தினால்‌ ஓசை படுத்த 
தயிர்‌ அரவம்‌ 

கேட்டிலையோ 

நாயகப்‌ பெண்பிள்ளாய்‌ 


சாங்‌ குருவிகள்‌ பேடையுடன்‌ 
சேர்ந்து கத்துகிற 
: குரலின்‌ ஒலியை நீ இன்னம்‌ 
கேட்கவில்லையோ ? 
: காசுமாலை என்ற அச்சுத்‌ தாலி 
யும்‌, ஆமைத்தாலி என்ற ஆபர 
ணழும்‌ 
: கல கலவென்று ஒலிக்கும்படி 
கைகளை முன்பின்னாக மாறி மாறி 
அசைத்து, 


: நறுமணம்‌ கமழும்‌ கூந்தலை 


யுடைய இடைச்சியர்‌ 

: மத்தால்‌ தயிர்‌ கடையும்‌ ஓசை 
யும்‌ 

: நீ கேட்கவில்லையோ ? 

: பெண்களுக்கு நாயகமாக இருப்‌ 
பவளே ! 


நாராயணன்‌ மூர்த்தி கேசவனை : நாராயணனின்‌ அவதார மூர்த்தி 


பாடவும்‌ நீ கேட்டே 
இடத்தியோ 


தேசம்‌ உடையாய்‌ ! இற 


யாகிய கண்ணனை 


: நாங்கள்‌ பாடும்‌ போதும்‌ நீ 


கேட்டுக்‌ கொண்டே படுத்துக்‌ 
கடக்கராயோ ? 

: தேஜஸ்‌ அல்லது மிக்க ஒளி 
வாய்ந்த பெண்‌ மணியே! நீ 
எழுந்து வந்து கதவைத்‌ திறப்‌ 
பாயாக. 

26 


தம ப்‌. “விளக்கம்‌ .. -, .- - ட 
பகவத்‌ விஷயத்திலே நீண்ட நாளாக ' ்‌ ஆற்ந்திறாத்தும்‌ 
- மறந்து இடப்பது பீபாலவும்‌, புதுமை பாவிப்பது. போலவும்‌ 
மெய்ம்மறந்து உடப்பவளை நோக்கி, பெண்களை எழுப்பி 
எழுப்பித்‌ இரட்டிக்‌ கொண்டு இவள்‌ மாளிகை வாசலில்‌ வந்து 
நிற்கும்‌ ஆய்ச்யெர்கள்‌, * பொழுது வீடிந்தது காண்‌, எழுந்‌ . 
இராய்‌ ' என்கிறார்கள்‌. 
இவளும்‌ அடையாளம்‌ கேட்டாள்‌. அதற்கு விடையாகத்‌ 
தான்‌ இவளை எழுப்புகின்ற பெண்கள்‌ சிறிது ஆத்திரமாக,” 
“இச்சுக்‌ இச்சென்னும்‌ €ச்சாங்‌ குருவிகளின்‌ பேச்சரவமும்‌ 
காதில்‌ விழவில்லையா, பேய்ப்பெண்ணே ₹ ்‌ என்கிறார்கள்‌ - 
இவள்‌ பேசாமல்‌ டக்க அவர்கள்‌, * ஆய்ச்சியர்‌ தயிர்‌ கலு 
ஓசையும்‌ கேட்கவீல்லையோ ?' என்கிறார்கள்‌. 


“பாடவும்‌ நீ கேட்டே கிடத்தயோ?' என்ற 
கேள்வியில்‌ * நாங்கள்‌ பாடுவது தாலாட்டுப்‌ பாடுவது போலி 
ருக்கறதா ?' என்ற குறிப்பும்‌ தொனிக்கிறது. * நாராயணன்‌ ': 

முகந்‌ தோந்றாமே நின்று வாத்ஸல்யத்தாலே ரக்ஷிக்கக்‌ 
கடவ ஸர்வேச்வரன்‌'. 'மூர்த்தி'; ஸர்வேச்வரனுடைய சீலத்தை 
வெளியிடுவது, - கண்ணுக்குத்‌ தோன்றும்படி நின்று தம்‌ 
வீரோதிகளைப்‌ போக்குகின்ற கண்ணனைக்‌ * கேசவன்‌ ' என்று 
குறிப்பீடுகிறார்கள்‌. 

“பேய்ப்‌ பெண்ணே!' என்று முதன்‌ முதல்‌ அழைத்த 
வர்கள்‌, பாட்டினிடயே *நாயகப்‌ பெண்ணே!' என்று 
அழைத்து, இறுதியில்‌ * தேஜஸ்‌ உடையவளே !' என்று அழைக்‌ 
இருர்கள்‌. அன்பு கொஞ்ச ஏசுவது போல்‌, * எங்கள்‌ கூட்டத்‌ 
இற்குத்‌ தலைவியாயெ நீ எங்களை யெல்லாம்‌ திரட்டிக்கொண்டு 
போகவேண்டாமா ? . உறக்கத்‌இற்குத்‌ தானோ உன்‌ தலைமைப்‌ 
பதவி ?' என்றவர்கள்‌, “உன்னைக்‌ காணப்பெறாமல்‌ பொழுது 
வீடிந்தும்‌ இருளடைந்தது போலிருக்கும்‌ எங்களுக்கு இந்த 

27 


இருள்‌ தீர உன்‌ ஒளிவாய்ந்த செல்வ முகத்தைக்‌ காட்டாயோ, 
கதவு திறந்து ₹' என்று கூறி முடிக்கிறார்கள்‌: 

* ஆனைச்சாத்தம்‌ ' என்ற ' வலியன்‌ குருவியை * ஆனைச்‌ 
சாத்தன்‌ ' என்றும்‌ கூறுவதுண்டு: ஸம்ஸ்கிருதத்தில்‌ 
* பரத்வாஜ பக்ஷி '. 

உள்ளுறை பொருள்‌ 

பகவத்‌ விஷயத்தைக்‌ காட்டிலும்‌ பாகவத விஷயம்‌ சிறந்‌ 
தது என்பதை அறிந்தும்‌ மறந்திருப்பவரை எழுப்புவது இப்‌ 
பாட்டின்‌ உட்பொருள்‌. சங்கோசத்துடன்‌ தனித்திருக்கும்‌ 
பரம பாகவதர்‌ ஒருவரை அழைப்பதாகவும்‌ கூறுவதுண்டு. 

* காசும்‌ பிறப்பும்‌ கலகலப்ப ' : திருமந்திரமும்‌, த்வய சரம 
சுலோகங்களும்‌ ஒன்றோடொன்று சேர்ந்து தொனிக்க, * தயிர்‌ 
அரவம்‌ ' : திவ்யப்‌ பிரபந்த அநுஸந்தானம்‌. 

* தேசம்‌ உடையாய்‌! திற ': பகவத்‌ குணாநுபவத்தால்‌ 
உண்டான மஹாதேஜஸ்‌ காட்டில்‌ எறித்த நிலாவாகாது, 
பிறர்‌ அனுபவித்துத்‌ தங்கள்‌ அஞ்ஞானத்தைப்‌ போக்கக்‌ 
கொள்ளுமாறு உதவவேண்டும்‌ என்பது குறிப்பு. 


typhi: 1 
17 


ப 


28 


எருமை சிறுவீடு 


3 
6 
(திட்‌ 
க 
த 
ஆட்‌ 
டத: 
EE 
5 
a 
ICN 
ம 


2 
| 
116 
il 

| 
| | 
‘Ii 
| 
11 


கண்ணனுடைய அருளுக்கு மிகவும்‌ 
தகுதி வாய்ந்த ஒருத்தியை 
எழுப்பும்‌ பாட்டு 
இம்வானம்‌ வெள்ளென்று, எருமை சிறுவீடு 
மேய்வான்‌ பரந்தனகாண்‌ : மிக்குள்ள பிள்ளைகளும்‌ 
போவான்போ இன்றாரைப்‌ போகாமல்‌ காத்துன்னைக்‌ 
கூவுவான்‌ வந்து நின்றோம்‌. கோது கலமுடைய 
பாவாய்‌ ! எழுந்திராய்‌ ; பாடிப்‌ பறைகொண்டு 
மாவாய்‌ பிளந்தானை, மல்லரை மாட்டிய 
தேவாதி தேவனைச்‌ சென்றுநாம்‌ சேவித்தால்‌ 
ஆவாவென்‌ ருராய்ந்‌ தருளேலோ ரெம்பாவாய்‌. 


29 


ஒழ்வானம்‌ வெள்ளென்று. 
எருமை சிறு வீடு 


மேய்வான்‌ பரந்தனகாண்‌ 


மிக்குள்ள பிள்ளைகளும்‌ 
போவான்‌ போகன்றாரை 
போகாமல்‌ காத்து 
உன்னைக்‌ கூவுவான்‌ வந்து 
நின்றோம்‌ 
கோதுகலமுடைய பாவாய்‌ ! : 


எழுந்திராய்‌ 
பாடிப்‌ பறை கொண்டு 


மாவாய்‌ பிளந்தானை 


மல்லரை மாட்டிய 


தேவாதி தேவனைச்‌ சென்று : 
நாம்‌ சேவித்தால்‌ 


ஆ ஆ என்று ஆராய்ந்து : 


அருள்‌ 


: கீழ்வானம்‌ வெளுத்திருக்க, 
.: எருமைகள்‌, சிறிது நேரம்‌ வீடும்‌ 


போது, 


:பனிப்புல்‌ மேயப்‌ பரவிச்‌ 


சென்றன; 


: நீராடப்‌ புறப்பட்டவர்களான 


மிகுதியாகவுள்ள பெண்களையும்‌ 


: முன்னமே போகாமல்‌ தடுத்து 
: உன்னைக்‌ கூப்பிடும்‌ பொருட்டு 


நாங்கள்‌ வந்து நிற்கின்றோம்‌ ; 
கண்ணனால்‌ கொண்டாடப்‌ 
பெறும்‌ அழகிய பெண்ணே ! 


: எழுந்திருப்பாயாக ; 
: கண்ணனுடைய குணங்களைப்‌ 


பாடி, “நோன்பிற்கு அவனிடம்‌ 
பறையை வேண்டிக்‌ கொண்டு, 


: குதிரை வடிவமான அசுரனது 


வாயைப்‌ பிளந்தெறிந்தவனும்‌, 


: கம்ஸனால்‌ ஏவப்பட்ட பெரு 


மல்லர்களையும்‌, துரியோதனனின்‌ 
நிலவறை மல்லர்களையம்‌ மாளச்‌ 
செய்தவனும்‌, 

தேவாதி தேவனுமாகிப பக 
வானை அணு அடிபணிந்தால்‌, 
“ஐயோ!' என்று இரங்கிக்‌ குறை 
களை விசாரித்து அருள்‌ செய்வான்‌. 


குறிப்பு: “அருண்மேலோ ரெம்பாவாய்‌” என்று ஆதியில்‌ 
மூலபாடம்‌ இருந்து சதைந்திருக்கவேண்டும்‌ என்று ஊஇப்பவ 
ரண்டு. அருண்ம்‌ ஏலோ ரெம்பாவாய்‌ ; அருண்ம்‌ - “அருளும்‌” 


என்பதன்‌ திரிபு. 


80. . 


விளக்கம்‌ 


“எல்லாரும்‌ திரண்டு வந்து அக்தாப்‌ இவளை ” 
என்று சொல்லும்படி கண்ணனுடைய அருளுக்கு மிகவும்‌ தகுதி 
வாய்ந்தவள்‌ என்பதை வற்புறுத்துகின்றது, 'கோதுகலமுடைய 
பாவாய்‌!” என்னும்‌ சொற்றொடர்‌. “கெள தூஹலம்‌” என்னும்‌ 
ஸம்ஸ்கிருதச்‌ சொல்லின்‌ விகாரம்‌ *கோதுகலம்‌': “ஆசை' என்று 
'பொருள்‌--அதாவது கண்ணனுடைய ஆசை, 


இவளை முன்னிட்டுக்கொண்டு செல்லக்‌ கண்ணனுடைய 
அருள்‌ எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌ என்று கருதுமாறு அப்‌ 
பிரானால்‌ கொண்டாடப்‌ பெறுகன்றவள்‌ இவள்‌ என்பது 
குறிப்பு. 


ஊர்மாடுகளுடன்‌ போய்‌ வெளியிடங்களில்‌ மேய்வதற்கு 
முன்னே எருமைகளின்‌ சொந்தக்காரரான ஆயர்கள்‌, அவை 
அதிகமாய்ப்‌ : பால்‌ கறக்க வேண்டும்‌ என்பதற்காகத்‌ "தங்கள்‌ ' 
சிறு தோட்டங்களில்‌ அவற்றைப்‌ பனிப்புல்‌ மேய விடுவார்கள்‌. 
இதைத்தான்‌ “எருமை சிறுவீடு மேய்வான்‌ பரந்தனகாண்‌' 
என்கிறார்கள்‌. 


கிழக்கு வெளுக்கையில்‌ பனிப்புல்‌ மேயச்‌ றிது 
நேரம்‌ விட்டு மாடு கறப்பார்கள்‌; கறந்த பின்பு பகலெல்‌ 
லாம்‌ மேய்ந்து வரும்படி மேய்ச்சற்‌ காடுகளுக்கு அனுப்பு 
வார்கள்‌. இதைக்‌ கருதித்தான்‌ பனிப்புல்‌ மேய்கையைச்‌ “சிறு 
வீடு” என்றோர்கள்‌. 


கண்ணனுடைய வீர சரிதங்களைப்‌ பாடிக்‌ கங்கு கரையில்லா 
மல்‌ நெஞ்சிலே பொங்குகின்ற கிருஷ்ண பக்தியை அணை 
கடந்து பெருகுமாறு வாய்க்கால்‌ வெட்டிக்‌ கொள்வோம்‌ என்‌ 
இருர்கள்‌. 


Slap 


பறை கொள்ளுதல்‌ ; நாட்டார்க்கு நோன்பு; இவர்‌ 
களுக்குத்‌ பதிவு தேவனைச்‌ சேவிக்கையே பயன்‌. 


“ஆ ஆ; ்‌ நாம்‌ 'இவர்களிருக்கு மிடத்தே போய்‌ அருள்‌ 
செய்ய வேண்டியிருக்க, அன்பிற்குரியவர்களை ஆயாசப்படுத்தி 
னோமே!” என்று கண்ணன்‌ இரங்கி அருள்‌ செய்வான்‌ ; 
இரக்கத்துடன்‌ இவர்கள்‌ வந்த' காரியத்தை ஆராய்ந்து இனிது 
நிறைவேற்றுவான்‌ என்கிறார்கள்‌. 


. உள்ளுறை பொருள்‌ 


* கோதுகலமுடைய பாவாய்‌ !' - பகவானுடைய அபிமா 
னத்திற்கு மிகவும்‌ தகுதி வாய்ந்த ஒரு பாகவதருக்கு அறிகுறி. 
இவரை முன்னிட்டுக்‌ கொண்டு பகவானை அணுகுவதற்கு: ஏற்ற 
காலம்‌ வந்தது என்கிறர்கள்‌. ்‌ 

* கிழக்கு வெளுத்தது ': ஸத்வ குணம்‌ தலையெடுப்பதற்கு 


அறிகுறி. * எருமை சிறு வீடு மேய்வான்‌ பரந்தனகாண்‌”: 
தமோகுணங்கள்‌ விலகிப்போவதைக்‌ குறிப்பது. 


32 


சுற்றும்‌ விளக்கெரியத்‌ 
தூபம்‌ கமழத்‌ துயிலணைமேல்‌ கண்வளரும்‌ 
மாமான்‌ மகளே! மணிக்கதவம்‌ தாள்திறவாய்‌ ; 
மாமீர்‌ ! அவளை எழுப்பீரோ? 


“கண்ணன்‌ வந்தபோது வருகின்‌ £ 
என்று போகரமலிருப்பவளை 
எழுப்புவது 


தூமணி மாடத்துச்‌ கூற்றும்‌ விளக்கெரிய, 
தூபங்‌ கமழத்‌ குயயிலணைமேல்‌ கண்வளரும்‌ 
மாமான்‌ மகனே ! மணிக்கதவம்‌ தான் திறவாய்‌ : 
மாமீர்‌! அவனை எழுப்பிரோ ? உம்மகன்தான்‌ 
ஊமையோ ? அன்றிச்‌ செவீடோ ? அனந்தலோ ? 
ஏமப்‌ பெருந்துயில்‌ மந்திரப்‌ பட்டாளோ ? 
மாமாயன்‌, மாதவன்‌, வைகுந்தன்‌ £ என்றென்று 


நாமம்‌ பலவும்‌ நவின்றேலோ ரெம்பாவாய்‌. 
98 
2-0 


தூமணி மாடத்து 
சுற்றும்‌ விளக்கு எரிய 


தூபம்‌ கமழ 


துயில்‌ அணைமேல்‌ கண்‌ 
வளரும்‌ 


மாமான்‌ மகளே 

மணிக்‌ கதவம்‌ தாள்‌ 
திறவாய்‌ 

மாமீர்‌ 

உம்மகள்‌ தான்‌ 
ஊமையோ 

அன்றிச்‌ செவிடோ 
அனந்தலோ 


ஏமப்‌ பெருந்துயில்‌ மந்திரப்‌ 


பட்டாளோ 


மாமாயன்‌, மாதவன்‌, 


வைகுந்தன்‌ என்று என்று 


நாமம்‌ பலவும்‌ நவீன்று 


அவளை எழுப்பீரோ ₹ 


: குற்றமில்லாத 


: சுற்றிலும்‌ 


இரத்தினங்கள்‌ 
இழைத்துச்‌ செய்த மாளிகையில்‌ 
விளக்குகள்‌ எரிய 


வும்‌, 


: அகில்‌ முதலியவற்றின்‌ புகை 


: தூங்குவதற்கு 


மணம்‌ கமழவும்‌, 
உரிய மென்மை 
யான படுக்கையிலே தூங்கக்‌ 
கொண்டிருக்கும்‌ 


: மாமன்‌ மகளே ! 


: மணிகளாலாகிய கதவின்‌ தாழ்ப்‌ 


பாளைத்‌ திறப்டாய்‌ . 


: மாமீ! 


உம்முடைய மகள்‌ தான்‌ 


ஊமையா ? 


: அல்லாமல்‌ செவீடா? அன்றிச்‌ 


சோர்ந்து டெக்கறாளா ?₹ 


: எழுந்திருக்க முடியாதபடி 


பெருந்‌ தூக்கத்தில்‌ காவலிடப்‌ 
பட்டாளோ? அன்றி ஏதோ ஒரு 
பெருந்துயில்‌ மந்திரத்தினால்‌ 
கட்டுப்பட்டுக்‌ டெக்கிறாளா ? 


: “பெரிய மாயச்‌ செயல்களையுடை 


யவனே ! திருமகள்‌ நாயகனே 1 
ஸ்ரீ வைகுண்ட நாதனே!” என்று 
இவ்விதமாகப்‌ பல தடவையும்‌ 


: பல இருநாமங்களையும்‌ நாங்கள்‌ 


சொல்வதால்‌, 


: இனியாவது உம்முடைய அந்தப்‌ 


பெண்ணை எழுப்பமாட்டீரா? 
34 


விளக்கம்‌ 
* அந்தப்‌ பெண்கள்‌ அழைக்க, நீ பேசாமல்‌ கிடந்து 
உறங்குகிறாயே, ஏன்‌ ?' என்று தாயார்‌ பெண்ணைக்‌ கேட்க, 
வெளியே நிற்பவர்கள்‌, *மாமீர்‌! அவளை எழுப்பீரோ ?' 
என்றார்கள்‌. ்‌ 
்‌... இப்படிச்‌.சொல்லியும்‌ அவள்‌ எழுந்து வராததால்‌ ஆத்திர 


மாக, * ஊமையோ? அன்றிச்‌ செவிடோ?' என்றெல்லாம்‌ 
கேட்கிறார்கள்‌. 
* மாமீர்‌!' ; ஒருவரை மரியாதையாகக்‌ கூப்பிடும்‌ பன்மை. 
“ஏமம்‌ ': காவல்‌. * எழுந்திராமைக்குக்‌ காவலிட்டா 


ருண்டோ ?' என்றும்‌, * நெடும்போது உறங்கும்படி மந்திர 
வாதம்‌ பண்ணினாருண்டோ ?₹' என்றும்‌ கேட்‌ஒருர்கள்‌. 

* அவள்‌ துயிலுணரும்படி திருநாமங்களைச்‌ சொல்லுங்‌ 
கள்‌ ' என்று தாயார்‌ சொல்ல, * நாங்கள்‌ சொன்ன இருநாமங்‌ 
கள்‌ பல ' என்கிறார்கள்‌. 

* மாமாயன்‌ ' : மிகவும்‌ ஆச்சரியமான குணங்களாலும்‌ 
செயல்களாலும்‌ உள்ளத்தை வ€கரிப்பவன்‌. - நீர்மைக்கும்‌ 
மேன்மைக்கும்‌ அறிகுறியான திருநாமங்களையும்‌, இரண்டுக்கும்‌ 
நிதானமான * திருமகள்‌ நாயகன்‌ ' என்னும்‌ நிலைமைக்கு 
அறிகுறியான திருநாமங்களையும்‌, வாயாரச்‌ சொல்லி விட்டோம்‌ 
என்கிறார்கள்‌. 


வெளியே நிற்பவர்கள்‌, * நாங்கள்‌ இங்கே வந்து துவண்டு 
எங்கள்‌ நெஞ்சு இருண்டு புகையுமாறு நின்று கொண்டிருக்‌ 
கிறோம்‌. நீயோ உன்‌ மாணிக்க மாளிகைக்கு உள்ளே சுற்றும்‌ 
விளக்கெரிய வாசனைப்‌ புகை கமழத்‌ துயலணை மேல்‌ கண்‌ 
வளரும்படியாகப்‌ பெற்றிருக்கும்‌ பாக்கியமே பாக்கியம்‌ !' 
என்று வயிற்றெரிச்சலோடு பேசுவது போன்ற ஒரு பாவம்‌ 
தொனிக்கிறது பாசுரத்தின்‌ தொடக்கத்திலே. 

35 


உள்ளுறை பொருள்‌ 
தூமணி மாடம்‌ ' குற்றமற்ற திருமேனியையும்‌, :“சுற்‌ 
றும்‌ விளக்கெரி ' வது அத்திருமேஷிப்லே.. பரக்கும்‌ 
வாளத்ஒதயும்‌ கம்பன்‌ றன. 


50 * தூபம்‌ ': ஞான தூபம்‌ ; இது கமழ்வது அநுஷ்டானத்‌ 
ல. 


உ ஐுரிலணை. மேல்‌ கண்வளரும்‌ ': எம்பெருமானையே 
உபாயமாகப்‌ பற்றிக்‌ கிடக்கின்ற நீலை. 2 

* மாமான்‌ மகளே !' ; பகவானால்‌ பிள்ளையாகக்‌ கருதப்‌ 
பெற்ற பாகவதரே ! 

* மணிக்கதவம்‌ தாள்‌ திறவாய்‌ ' : உம்மோடு நாங்கள்‌ 


கலந்து கொள்வதற்கு விரோதியான. ' எங்கள்‌ தேக - ஆத்ம 
அபிமானங்களைப்‌ போக்குவீர்‌ ' என்பது உட்பொருள்‌. 


பகவானை த்‌ தவிர வேறொன்றை உபாயமாகப்‌ பற்றாத நிலை 
யாகிய ஞானத்தை * மாமீர்‌ !' என்றொர்கள்‌, 


்‌ கவிநயம்‌ 
தோழிகள்‌, * நாங்கள்‌ இரவென்று பாராமல்‌ எழுந்து 
நோன்பு குறித்து வீடு வீடாகஅலைந்து கொண்டிருக்க, நீயோ 
உள்ளே சுகமாய்த்‌ துயிலணைமேல்‌ கண்‌ வளர்கின்றாய்‌!' என்‌ 
றெல்லாம்‌ அன்பும்‌ பரிகாசமும்‌ கலக்கக்‌ குத்தலாய்ப்‌ பேசு 
வது, ஆண்டாள்‌ திருவாக்கிலே ஓர்‌ அருமையான கவிதையாக 
தவள ன்றது. 
* சூடிக்‌ கொடுத்த சுடர்க்‌ கொடி 'யில்‌ மலர்ந்த வாடாத 
ஜோதி மலர்களில்‌ ஒன்று இந்த அழகான பாட்டு. 


போற்றப்‌ பறைதரும்‌ புண்ணியனால்‌... 
கூற்றத்தின்‌ வாய்வீழ்ந்த கும்ப கரணனும்‌ 
தோற்றும்‌ உனக்கே பெருந்துயில்தான்‌ தந்தானோ ?” 


10 


“கண்ணன்‌ காதல்‌ ' என்னும்‌ 


சுவர்க்கத்தில்‌ இருக்கும்‌ 
ஒருத்தியை எழுப்புதல்‌ 
நோற்றுச்‌ வர்க்கம்‌ புருகின்ற அம்மனாய்‌ ! 
மாற்றமும்‌ தாராரோ வாசல்‌ திறவாதார்‌? 
நாற்றத்‌ துழாய்முடி நாரா யணான்நம்மால்‌ 
போற்றப்‌ பறைதரும்‌ புண்ணியனால்‌ பண்டொருநாள்‌ 
கூற்றத்தின்‌ வாய்வீழ்ந்த கும்ப கரணனும்‌ 
தோற்றும்‌ உனக்கே பெருந்துயில்தான்‌ தந்தானோ ?. 
ஆற்ற அனந்தல்‌ உடையாய்‌ ! அருங்கலமே ! 
தேற்றமாய்‌ வந்து தறவேலோ ரெம்பாவாய்‌. 


27 


நோற்றுச்‌ சுவர்க்கம்‌ 
புகுகின்ற 

அம்மனாய்‌ 

வாசல்‌ திறவாதார்‌ 

மாற்றமும்‌ தாராரோ 


நாற்றத்‌ துழாய்முடி நாரா 
யணன 


நம்மால்‌ போற்றப்‌ பறை 


தரும்‌ புண்ணியன்‌ 


பண்டு ஒரு நாள்‌ கூற்றத்தின்‌ 
வாய்‌ வீழ்ந்த 

கும்பகரணனும்‌ தோற்றும்‌ 
உனக்கே 


. பெருந்துயில்தான்‌ தந்தானோ 


ஆற்ற அனத்தல்‌ உடையாய்‌ 


அருங்கலமே 


தேற்றமாய்‌ வந்து இற 


ஸ்ரீ கிருஷ்ணா நு பவத்துக்கு 
நோன்பு நோற்று அந்தச்‌ 
சுவர்க்கத்தில்‌ மூழ்டுப்‌ பரவச 
மாகியீருக்கும்‌ 

: தலைவியே ! 
மணியே ! 

: வாசற்‌ கதவைத்‌ திறவாதருப்‌ 
பவர்‌ 

: ஒரு மறுமொழியும்‌ சொல்ல 
மாட்டாரோ ? 

: நறுமணமுள்ள திருத்துழாயை 


நாயகப்‌ பெண்‌ 


முடியில்‌ அணிந்திருக்கும்‌ 
ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ 
: நாமாகப்‌ போற்ற நமது 


நோன்புக்கு வேண்டிய பறை 
யைக்‌ தரக்கூடிய புண்ணிய 
மூர்த்தியாவான்‌ . 

: முன்னொரு . காலத்தில்‌ எமன்‌ 
வாயில்‌ விழுந்த 

: கும்பகர்ணனும்‌ உனக்குத்‌ 
தோற்றுப்போய்‌ , 

: தனது பெரிய தாக்கத்தைக்‌ 


கொடுத்தப்‌ போய்விட்‌ 
டானோ ₹ 
: மிகவும்‌ சோம்பல்‌ உடைய 


வளே ! 

: இடைத்தற்கு அரிய ஆபரண 
மாக எங்களுக்கு வாய்த்திருப்‌ 
பவளே ! 

: தெளிவுடன்‌ வந்து கதவைத்‌ 
இறப்பாயாக, 

28 


விளக்கம்‌ 

வாசல்‌ செம்மினால்‌ வாயும்‌ செம்மவேனுமோ ?' என்று 
கேட்இிறார்கள்‌. “காது குளிர மறுமொழி சொல்லாவிட்டாலும்‌ 
கண்குளிர உன்னை நாங்கள்‌ காணும்படி கதவையாவது இறக்க 
லாகாதோ?' என்று கொஞ்சுகிறார்கள்‌. 

எங்கும்‌ வியாபித்திருக்கும்‌ பெருமான்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
பீட * நாராயணன்‌ ' என்றார்கள்‌. இந்தப்‌ பெருமானே, இவள்‌ 
கதவைத்‌ இறவாமலிருக்கும்‌ போதும்‌ உள்ளே புகுந்து இவ 
ளுக்குச்‌ சுகாநுபவம்‌ தருகின்றானாம்‌. * இத்தகைய பேறு பெற்றி 
ருக்கும்‌ இவளுக்கும்‌ கும்பகர்ண நித்திரை வந்துவிட்டதோ. ₹” 
என்று அதிசயிக்கிறார்கள்‌. 

* அருங்கலமே!' என்ற அழைப்பிலே, ஓர்‌ அழகான நவ 
ரத்தின மாலை செய்து, அதற்கு நடுநாயக ரத்தினம்‌ ஒன்று 
அழுத்‌இனாற்‌ போல இவள்‌ புகுந்து தங்கள்‌ கூட்டத்தை அணி 
செய்யவேண்டும்‌ என்பது குறிப்பு. 

“மிகவும்‌ சோம்பலை உடையவளே ! நீ உறக்க மயக்கத்‌ 
துடன்‌ தடுமாறிக்கொண்டே.. வராமல்‌ தெளிந்து வந்து கதவு 
இறக்கவேண்டும்‌ ' என்பதற்கடையே இவளை, 

ஆற்ற அனந்தல்‌ உடையாய்‌ ! அருங்கலமே ! 
என்று அழைப்பதில்‌ ஹாஸ்யமும்‌ தொனிக்கிறது. 
உள்ளுறை பொருள்‌ 

நோற்றுச்‌ சுவர்க்கம்‌ புகுகின்ற 'வள்‌, பகவானையே 
உபாயமாகப்‌ பற்றியிருக்கும்‌ பாகவதருக்கு அறிகுறி. 
இவர்‌ பிற விஷயங்கள்‌ ஒன்றையும்‌ கவனியாமல்‌ தம்முடைய 
அனுபவத்திலே மூழ்கப்‌ பரவசமாய்க்‌ கடப்பது “பெருந்துயில்‌.” 

* வாசல்‌ திறவாதார்‌ '।!: “அகங்காரத்தை நீக்கு அனுபவிக்கு. 
மாறு இடம்‌ கொடாவிட்டாலும்‌' என்பது குறிப்பு, * மாற்ற 

39 


மும்‌ தாராரோ 2 - * நாங்கள்‌. டு பம்‌ யான ஒரு 
வார்த்தையும்‌ அரிதோ ?: ன்‌ 


்‌ கும்பகரணன்‌ ' த்மோகுணத்திற்கு அறிகுறி. 
கவீநயம்‌ கியது, 


-இப்பாட்டிலுள்ள நகைச்சுவையும்‌ கவிச்சுவையும்‌- ரஸிகர்‌ 
ட கவனத்திற்கு உரியன. ்‌ 
்‌.. கூற்றத்தின்‌ வாய்வீழ்ந்த கும்பகரணனும்‌ 

தோற்றும்‌ உனக்கே : பெருந்துயில்தான்‌ தந்தானோ ? 
என்ற தோழிகளின்‌ : பரிகாசம்‌ ல்‌ ரஸமாக தா்‌ 
சிறது 

ன்றது பொருளை வென்றவர்‌ கைப்பற்றிக்‌ கொள்வது 
போல்‌ கும்பகர்ண நித்திரையை இவள்‌ பற்றிக்‌ கொண்டதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. : தோற்றும்‌ ' என்பதில்‌ உம்மை இசை 
நிறைக்க வந்தது எனலாம்‌. 

* ராமன்‌ பரசுராமனை வென்று அவன்‌ கையிலிருந்த வில்லை 
வாங்கக்கொண்டது போல, நீ கும்பகர்ணனை வென்று அவ 
னுடைய நித்திரையைக்‌ கைக்‌ கொண்டாயோ ?' என்தறார்கள்‌. 

* இவள்‌ அரைக்ஷணம்‌ புறப்படாதொழிய, நெடுங்கால 
மாய்த்‌ தோற்றுகறது இவர்களுக்கு ' என்பது ஆறாயிரப்படி 
அருளிச்‌ செயல்‌. 


40 


கறவைக்‌ கணங்கள்‌ பலகறந்து... 


குற்றம்‌ஒன்‌ றில்லாத 
தோழிமார்‌ 

முற்றம்‌ புகுந்து 
எறறுக்கு 


கோவலர்தம்‌ பொற்கொடியே !... 
எல்லாரும்‌ வந்துநின்‌ 
முகில்வண்ணன்‌ பேர்பாட... 
உறங்கும்‌ பொருள்‌ ?? 


11 


எல்லாவகையிலும்‌ மேன்மை 
பெற்றிருக்கும்‌ செல்வியை 
எழுப்புவது 
கற்றுக்‌ கறவைக்‌ கணங்கள்‌ பலகறந்து, 
செற்றார்‌ திறலழியச்‌ சென்று செருச்செய்யும்‌ 
குற்றமொன்‌ நில்லாத கோவலர்தம்‌ பொற்கொடியே ! 
புற்றர வல்குல்‌ புனமயிலே ! போதராய்‌. 
௭ற்றத்துத்‌ தோழிமார்‌ எல்லாரும்‌ வந்துநின்‌ 
முற்றம்‌ புகுந்து முகில்வண்ணன்‌ பேர்பாட, 
சிற்றுதே பேசாதே செல்வப்பெண்‌ டாட்டி நீ 
எற்றுக்‌ குறங்கும்‌ பொருளேலோ ரெம்பாவாய்‌. 
41 


கற்றுக்‌ கறவைக்‌ கணங்கள்‌ 
பல கறந்து 


செற்றார்‌ திறல்‌ அழியச்‌ 
சென்று 


செருச்‌ செய்யும்‌ 
குற்றம்‌ ஒன்று இல்லாத 


கோவலர்தம்‌ பொற்கொடியே : 


புற்றரவு அல்குல்‌ புனமயிலே 


போதராய்‌ 

செல்வப்‌ பெண்டாட்டி 

சுற்றத்துத்‌ தோழிமார்‌ 
எல்லாரும்‌ 


வந்து நின்‌ முற்றம்‌ புகுந்து 


முகல்‌ வண்ணன்‌ பேர்‌ பாட 


நீ சிற்றாதே பேசாதே 


எற்றுக்கு உறங்கும்‌ பொருள்‌ : 


: புற்றிலுள்ள 


: சுற்றத்தாரும்‌ 


: கன்றுகளோடு கூடிய கறவைப்‌ 
பசுக்களின்‌ பல கூட்டங்களைக்‌ 
கறந்து, 


: பகைவர்‌ வலிமை அழியும்படி 


தைரியமாக அவர்கள்‌ இருந்த. 
இடங்களில்‌ போய்‌ ; 
: போர்‌ புரிகின்றவர்களும்‌, 


: ஒருவகைக்‌ குற்றமும்‌ இல்லாத 


வர்களுமாகிய 

கோபாலர்களின்‌ குடியில்‌ 
தோன்றிய பொன்கொடி 
போன்றவளே ! 

பாம்பீன்‌ படம்‌ 
போன்ற அல்குலும்‌, காட்டில்‌ 
வாழும்‌ மயிலின்‌ சாயலும்‌ 
உடையவளே ! 


: எழுந்து வருவாய்‌, 
: செல்வமும்‌ பெண்மையும்‌ 


வாய்க்கப்‌ பெற்றவளே ; 

தோழிமார்களு 
மாகிய எல்லாரும்‌ 

: உன்னுடைய முன்வாசலிலே 
வந்து சேர்ந்து 

: மேகம்‌ போல்‌ வடிவழகும்‌ 
வண்மையும்‌ உள்ள கண்ண 
னது திருநாமத்தைப்‌ பாட, 

:நீ உடம்பு அசையாமலும்‌ 

நாக்கு அசையாமலும்‌, 

என்ன பயன்‌ கருதியோ, 

உறங்குகின்ற இந்தச்‌ செய்கை? 

42 


விளக்கம்‌ 


* பொற்கொடி ' என்றும்‌, * புனமயில்‌ ' என்றும்‌, * செல்‌ 
வப்‌ பெண்டாட்டி ' என்றும்‌ இவளைக்‌ குறிப்பிடுவது கவனிக்கத்‌. 
தக்கது. கண்ணன்‌ கோவலர்‌ தம்‌ குலமணியாய்‌, அழகன்‌ நிலய 
மாய்‌, செல்வத்துள்‌ செல்வமாய்‌ விளங்குவது . போல்‌, இவளும்‌ 
எல்லாவிதத்திலும்‌ மேன்மை பெற்று விளங்குகிராளென்று கருத 
வேண்டும்‌. த்‌ 

“கற்றுக்‌ கறவை - அதாவது * கன்றுகளான பசுக்கள்‌ ' - 
என்பதற்குத்‌ தொனிப்‌ பொருளாக * இப்‌ பசுக்களும்‌ ருஷ்ண 
ஸ்பர்சத்தாலே 8ழ்நோக்கப்‌ பீராயம்‌ புகுகை (இளமை 
வருகை)' என்பது வியாக்கியானம்‌. 


பசுக்களைப்போல்‌ சாதுக்களாய்க்‌ குற்றம்‌ செய்யத்‌ தெரி 
யாத இக்கோவலருக்கும்‌ பகைவர்கள்‌ உண்டோ ₹ * இருஷ்ண 
னுடைய பெருமை பொறாதவர்கள்‌ ' இவர்களுடைய சத்து, 
ருக்கள்‌. 

அந்தச்‌ சத்துருக்கள்‌: வந்தால்தான்‌ இவர்கள்‌ போர்‌ 
புரிவார்கள்‌ என்பதில்லை ; தாங்களே சென்று அந்தச்‌ சத்துருக்‌. 
களின்‌ திறத்தை அழிப்பார்களாம்‌. 


ஊர்‌ அடங்க இவளுக்கு உறவு முறையாகையாலே “சுற்‌: 
றத்துத்‌ தோழிமார்‌ எல்லாரும்‌ ' என்றார்கள்‌. 


“புன மயிலே !' என்று இவளை அழைத்தவர்கள்‌, * முகில்‌: 
வண்ணன்‌ பேர்‌ பாடவும்‌ உடம்பை அசைக்காமல்‌ இடக்‌. 
கிறாயே !” என்று கூறுவது ரஸமாக அமைந்திருக்கிறது. மேகம்‌. 
என்றால்‌, மயில்‌ களித்துக்‌ கூத்தாட வேண்டாமா $ 

இவளோ * முகில்வண்ணன்‌ ' என்றதும்‌, அந்த வடிவை 
நினைத்துக்கொண்டே பேசாமல்‌ டக்கிறாள்‌. உடம்பை 
அசைக்கவில்லை ; நாக்கை அசைத்துப்‌ பேசுவதற்கும்‌ இஷ்டப்‌. 

43 


படவில்லை. அதாவது, துயிலுணர்ந்ததற்கு அடையாளமான 
சேஷ்டையொன்றும்‌ செய்யவில்லை. 
அந்தத்‌ தோழிகளுக்கோ, இவள்‌ வார்த்தை செவிக்கு 
இன்பம்‌ ; உடம்பின்‌ அசைவுகள்‌ கண்ணுக்கு இன்பம்‌. 
* எங்களுக்கு எல்லாச்‌ செல்வமும்‌ நீ; இருஷ்ண குணத்தை 
அனுஸந்திக்கும்‌ செல்வி நீ ' என்னும்‌ குறிப்பினை வெளியிடுவது 
* செல்வப்‌ பெண்டாட்டி நீ * என்னும்‌ தொடர்‌. 


“ இரளோடே அனுபவிக்கும்‌ ர தாவ தலைவிட்டு, கை 
வல்யம்‌ போலவே (அதாவது, தனியாக முக்தி இன்பம்‌ 
அனுபவிப்பதுபோலவே) கிடக்கிற காரியம்‌ என்‌ ? ' என்பது 
இறுதி அடியின்‌ குறிப்பு. * உன்னுடைய உத்தேசம்‌, எங்க 
ளுடைய ஆற்றாமை, திரளாக ஸ்ரீ க்ருஷ்ணாநுபவம்‌ பண்ணும்‌ 
பேரின்பம்‌ இவற்றை நினைத்துப்‌ பாராமல்‌ எதற்காக இப்படிக்‌ 
இடக்கிறாய்‌ ?' என்கிறார்கள்‌. 

உள்ளுறை போருள்‌ 
- * கோவலர்‌ தம்‌ பொற்‌ கொடி' பாகவதர்களில்‌ மேன்மை 
பெற்று விளங்கும்‌ உத்தமருக்கு அறிகுறி. 

“கற்றுக்‌ கறவைக்‌ கணங்கள்‌ பல கறந்து' குடும்பத்தோடு 
வந்தடைந்த சீடர்களுக்கு உபதேசம்‌ செய்வது. 

*நீ எற்றுக்கு உறங்கும்‌ பொருள ?': * கண்ணனை அனுப 


விப்பதற்கு எங்களையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளாமல்‌ வீலக்குவது 
எதற்காக ?' 


எருமை கன்றுக்கு இரங்கி... 
நின்றுபால்‌ சோர 
நனைத்துஇல்லம்‌ சேறாக்கும்‌ நற்செல்வன்‌ தங்காய்‌ !... 
தென்னிலங்கைக்‌ கோமானைச்‌ செற்ற 
மனத்துக்கு இனியானைப்‌ பாடவும்நீ வாய்திறவாய்‌ 1 


0 


SO 


கண்ணனைப்‌ பிரியாமலிருக்கும்‌ 
நற்செல்வ னுடைய தங்கையை 
எழுப்புதல்‌ 
கனைத்திளங்‌ கற்றெருமை கன்றுக்‌ இரங்க 
நினைத்து முலைவழியே நின்றுயால்‌ சோர 
நனைத்தில்லம்‌ சேருக்கும்‌ நற்செல்வன்‌ நங்காய்‌ ! 


ப ம்‌ ௬. ்‌ . ௬. ௬. . 
பனித்தலை வீழறின்‌ வாசற்‌ கடையற்றிச்‌ 


சனத்தினால்‌ நென்னிலங்கைங்‌ கோமானைச்‌ செற்ற 
மனத்துக்‌ இனியானைப்‌ பாடவும்‌, நீ வாய்திறவாய்‌ ! 
இனித்தான்‌. எழுந்திராய்‌ ; ஈதென்ன பேருறக்கம்‌ ? 
அனைத்தில்லத்‌ தாரும்‌ அறிந்தேலோ ரெம்பாவாய்‌... 
45 


கனைத்து இளங்‌ 
எருமை 


கன்றுக்கு இரங்கி நினைத்து : 


முலை வழியே நின்று பால்‌: 


சோர 


நனைத்து இல்லம்‌ சேருக்கும்‌ : 


நற்செல்வன்‌ தங்காய்‌ 


பனி தலை வீழ 
நின்‌ வாசல்‌ கடைபற்றி 


சினத்தினால்‌ தென்‌ இலங்‌ 
கைக்‌ கோமானைச்‌ செற்ற 


மனத்துக்கு இனியானை 

பாடவும்‌ நீ வாய்‌ இறவாய்‌ 

அனைத்து இல்லத்தாரும்‌ - 
அறிந்து 

ஈது என்ன பேருறக்கம்‌ 

இனித்தான்‌ எழுந்திராய்‌ ்‌ 


கன்று : 


: நல்ல செல்வத்தை 


: நாங்கள்‌ பாடவும்‌ நீ 


இளங்கன்றுகளுடைய எருமை 
கள்‌ பால்‌ கறப்பார்‌ இல்லாமை 
யால்‌ முலை கடுத்துக்‌ கதறிக்‌ 
கொண்டு 

கன்றுகளிடம்‌ மனம்‌ இரங்கி 
அவற்றை நினைத்துக்‌ கொண்டு 
அந்த நீனைவினால்‌ 

முலைக்‌ காம்பு வழியே இடை 
வீடாமல்‌ பால்‌ சொரிய, அதனால்‌ 
வீட்டை நனைத்துச்‌ சேருக்கு 
கின்ற 

உடைய 
வனின்‌ தங்கையே ! 


: எங்கள்‌ தலையில்‌ பனி விழ 
: உன்‌ 


தலைவாசலைப்‌ பற்றிக்‌ 


கொண்டு, 


: தென்‌ திசையிலுள்ள இலங்‌ 


கைக்கு அரசனான ராவணனைத்‌ 
தன்னுடைய கோபமாதய தர்மா 
வேசத்தனால்‌ கொன்றோழித்த 
வனும்‌, 


: நினைப்பவர்‌ உள்ளத்திற்கு இனி 


யனுமாகிய ராமபிரானை 
வாய்‌ 


திறந்து பேசாமல்‌ இருக்கிறாயே ! 


: எல்லா வீட்டுக்காரர்களும்‌ துயிலு 
ணர்ந்த பின்பும்‌, 

: இது என்ன ஓயாத உறக்கம்‌ ₹ 

: இனியாவது எழுந்தரு, 


46 


- விளக்கம்‌ 


* நற்‌ செல்வன்‌ ': தோன்றி மாயும்‌ செல்வம்‌ அன்றி, நிலைத்‌ 
இருக்கும்‌ செல்வமும்‌ உடையவன்‌. இந்த நற்செல்வமாவது 
கண்ணனுக்கு நிரந்தர. கைங்கரியம்‌ செய்வது. கைங்கரிய 
லட்சுமியே ஆத்மாவுக்கு நிலைநின்ற சம்பத்து. 

ராமபிரானுக்கும்‌ சனமுண்டோ என்றால்‌, அடியார்களான 
சாதுக்களின்‌ சத்துருக்கள்‌ இவனுக்கும்‌ சத்துருக்கள்‌ என்பர்‌. 
* மகாராஜர்க்கு (சுக்கரீவனுக்கு)ச்‌ ஏற்றம்‌ பிறந்த போது, 
வாலியை எய்தார்‌; அவர்‌ அழுதபோது, கூட அழுதார்‌' என்பது 
வியாக்கியானம்‌. 

* மனத்துக்கு இனியானை ': * சத்துருக்களுக்கும்‌ கண்ண 
நீர்‌ பாயும்‌ அவனை ' என்பர்‌. 

இனித்தான்‌ எழுந்திராய்‌ ' - எங்கள்‌ ஆசையையம்‌ ஆற்‌ 
ுமையையும்‌ அறிவித்த பின்பும்‌ உறங்கலாமா ₹ எங்களுக்காக 
எழுந்திராவிட்டாலும்‌, நாங்கள்‌ “மனத்துக்கனியானை'ப்‌ பாடுகிற 
பாட்டைக்‌ கேட்கவாவது துயிலெழுவாய்‌ என்கிறார்கள்‌. 

தலையிலே பனி வெள்ளமிட, 8ழே பால்‌ வெள்ளமீட, 
உள்ளத்திலே கண்ணன்மீது காதல்‌ வெள்ளமிடத்‌ தெப்பம்‌ 
பற்றுவாரைப்‌ போல இவளுடைய தலைவாசற்படியின்‌ மேற்‌ 
கட்டையைப்‌ பற்றி நின்று இவளைக்‌ கூப்பிடுவதுபோல்‌ ஓர்‌ 
உணர்ச்ச்‌ சித்திரம்‌ இப்பாட்டி.லே உருவாகின்றது. ்‌ 

இப்பாசுரத்தன்‌ முதல்‌ இரண்டரை அடிகளில்‌ இவள்‌ 
தமையனது செல்வச்‌ சிறப்பைக்‌ கூறுகிறார்கள்‌. அவன்‌ 
எப்போதும்‌ கண்ணனுடன்‌ கூடித்‌ இரிவதால்‌ காலந்தவறா து 
மாடுகளைக்‌ கறப்பதல்லை. அதனால்‌ மாடுகள்‌ முலைகடுத்துக்‌ 
கன்றை நினைத்துக்‌ குமுறிப்‌ பால்‌ சொரி௫ன்றனவாம்‌. 
அத்தகைய செல்வனுக்குத்‌ தங்கையாகப்‌ பிறந்தவளே !-- 
என்று அழைக்கதறார்கள்‌. 

47 


இந்த ஆய்ப்பாடியிலுள்ள பெண்கள்‌ எல்லாரும்‌ திரண்டு 
வந்து இவள்‌ மாளிகை வாசலில்‌ நின்று கூப்பிடவும்‌ இவள்‌ 
வாய்‌ இறவாமல்‌ இடப்பது, இந்தச்‌ செல்வ. மாளிகையில்‌ 
வசிக்கும்‌ செல்விக்கு ஒரு மதிப்பைக்‌ காட்டுவதுதான்‌ என்று 
இவள்‌ கருதியிருந்தாலும்‌, * அந்த மதிப்பும்‌ > கு அட்டன்‌ 
பட்டமா! எழுந்து வா ' என்றார்கள்‌. : . 
உள்ளுறை பொருள்‌ 

பாகவதாபீமானத்தில்‌ ஊற்றமுள்ளவரை எழுப்புதல்‌ இப்‌ 
பாட்டுக்கு உள்ளுறை பொருள்‌ என்பர்‌. 
்‌.. “எருமை கன்றுக்கு இரங்கி நினைத்து முலைவழியே நின்று 
பால்‌ சோர ' : எம்பெருமான்‌ அடியார்‌ விஷயத்தில்‌ இரங்கி 
நிற்பதற்கு அறிகுறி ; ஆசாரியன்‌ ஷ்யருக்கு இரங்குவதற்கும்‌ 
அறிகுறி. 
“நனைத்து இல்லம்‌ சேருக்கும்‌ ': கேட்பவர்களின்‌ 
இதயத்தைத்‌ தாபமெல்லாம்‌ ஆறும்படி குளிரப்பண்ணி, குணாநு 
பவத்தாலே களிக்கச்‌ செய்வது. 

தலைமேல்‌ சொரியும்‌ பனி, ஆழ்வார்களுடைய அருளிச்‌ 
செயல்களால்‌ வரும்‌ பகவத்‌ குணாநுபவம்‌; பால்வெள்ளம்‌, 
ஆசாரிய உபதேசத்தால்‌ வரும்‌ பகவத்குணானுபவம்‌ என்பர்‌, 
நடுவே பாகவத குணாநுபவ வெள்ளம்‌. இப்படி ப்ரவாக த்ரயம்‌ 
(மூன்று வெள்ளங்கள்‌) என்பர்‌. 

* அனைத்து இல்லாத்தாரும்‌ அறிந்து ' : பகவத்‌ விஷயம்‌ 
இரகயெமென்று இருந்தாயானால்‌ அது எங்கும்‌ பிரசித்த்‌ 
மாயிற்று ; எழுந்திராய்‌. pA 


புள்ளும்‌ சிலம்பினகாண்‌.... 


பள்ளிக்‌ கிடத்தியோ பாவாய்நீ ? 


135. 


“நம்‌ கண்ணழகை நோக்கிக்‌ 


கண்ணன்‌ தானே வருவான்‌ £ 
என்று படுத்திருப்பவளை எழுப்புதல்‌ 
புள்ளின்வாய்‌ ண்டானை, பொல்லா அரக்கனைக்‌ 
கிள்ளிக்‌ களைந்தானைக்‌ கீர்த்திமை பாடிப்போய்‌, 
பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ பாவைக்‌ களம்புக்கார்‌ ; 
வெள்ளி எழுந்து, வியாழம்‌ உறங்குற்று ; 
புள்ளும்‌ சலம்பினகாண்‌ ; போதரிக்‌ கண்ணினாய்‌ | 
குள்ளக்‌ குளிரக்‌ குடைந்துநீ ராடாதே, 
பன்ளிக்‌ கிடத்தியோ ? பாவாய்‌ ! நீ நன்னாளால்‌ 
கள்ளம்‌ தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய்‌. 


49 
ரை 


புள்ளின்‌ வாய்‌ 8ண்டானை 


பொல்லா அரக்கனைக்‌ 
கிள்ளிக்‌ களைந்தானை 


சர்த்தமை பாடிப்போய்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ 
பாவைக்‌ களம்‌ புக்கார்‌ 
வெள்ளி எழுந்து வீயாழம்‌ 


உறங்கிற்று 
புள்ளும்‌ சிலம்பினகாண்‌ 


போது அரிக்‌ கண்ணினாய்‌ 


பாவாய்‌ 
நீ நன்னாள்‌ 
கள்ளம்‌ தவிர்ந்து 


கலந்து 
குள்ளக்‌ குளிரக்‌ குடைந்து 
நீராடாதே 
பள்ளி கிடத்தியோ 


: கூட்டிலிருந்து ; 


: பறவையின்‌ உருவத்தோடு வந்த 


பகாசுரனுடைய வாயைப்‌ பிளந்‌ 


: தெறிந்தவனும்‌, 
: பொல்லாங்கு செய்த 
னுடைய பத்துத்‌ தலைகளையும்‌ - 


ராவண 


மிகவும்‌ எளிதாகக்‌ - கிள்ளி 
யெறிந்து வம்சநாசம்‌ செய்தவனு 


. மாகிய பெருமானது 
: கீர்த்தி கூறும்‌ வீர சரிதங்களைப்‌ 


பாடிக்கொண்டு போய்‌, 


: நம்மிலும்‌ பருவத்தில்‌ சிறியவர்‌ 


உள்பட எல்லாச்‌ சிறுமியர்களும்‌ 


: நோன்பு நோற்கும்‌ இடத்திற்‌ 


குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌ ; 


: சுக்கரன்‌ உதயமாகி, பிரகஸ்பதி 


அஸ்தமித்து வீட்ட து ; 

. “வெளிப்பட்ட 
பறவைகளும்‌ இரைதேடுவதற் 
காகக்‌ கூவிக்கொண்டு போயின ; 


: தாமரைப்‌ பூவையும்‌ மானையும்‌ 


ஒத்த கண்ணழகு வாய்ந்தவளே ! 


: பதுமை போன்ற அழகியே ! 


: நீ இந்த நல்ல நாளில்‌ 
: (கண்ணனைத்‌ தனியே நினைக்கிற) 


இக்கள்ளத்தனத்தை விட்டு 


: எங்களோடு கலந்து 
: உடம்பு மிகக்‌ குளிர்ந்து போகத்‌ 


துளைந்து விளையாடி. நீராடாமல்‌ 


: படுக்கையில்‌ இடப்பாயோ ? 


50 


அட்ச 


ரர &ம்றஙரகக 005. ராணிக்கும்‌ எ 


ர்கள்‌ அரக்கனுயெ ராவணன்‌ ராமபீரானது வீரத்துக்கு 
இலக்கானான்‌ : என்றால்‌, .அவன்‌ தம்பியாகிய தர்மாத்மா -சீலத்‌ 
துக்கு இலக்கானான்‌ என்பது. குறிப்பு. , கிள்ளிக்‌ களைந்தது 
அநாயாச வீரம்‌. ஒரு சோலையிலோ; பூந்தோட்டத்திலோ அத்‌ 
தோட்டத்தின்‌ நலத்திற்காகப்‌ பூச்‌ பட்ட இலைகள்‌ கள்ளி 
எறியப்படுவதுபோல்‌ பொல்லா அரக்கர்கள்‌ வதஞ்செய்யப்‌ 
பட்டனர்‌. ்‌ 


* பாவைக்‌ களம்‌ ? : கண்ணனுடன்‌ ஆய்ச்சியர்‌ நோன்பு 
நோற்கக்‌ குறிப்பிட்ட சங்கேத ஸ்தலம்‌. வெள்ளி எழுதலே 
பொழுது வீடிந்ததற்கு அடையாளம்‌. ஆண்டாள்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌ வெள்ளி எழுந்ததோடு வியாழன்‌ அஸ்தமித்ததும்‌ 
ம்ம்ம்‌ என்பர்‌. 


ஆரும்‌ பாட்டிலும்‌. ்‌ புள்ளும்‌ சிலம்பினகாண்‌ ' என்று 
வருறெது. .இது அப்பாட்டின்‌ தொடக்கம்‌. அதே. தொடர்‌ 
இப்‌ பதின்மூன்றாம்‌ பாட்டிலும்‌ வருகிறது ; அதாவது, இவர்கள்‌ 
வீடுவீடாக வந்து'இவ்வளவு நேரம்‌ சென்ற பின்பம்‌ அக்க 
தொடர்‌' உபயோடக்கப்படுகற து. 


எனவே . இங்கு, 'கூட்டிலிருந்து வெளிப்பட்ட பின்பு 
வெளியே இரைதேடிச்‌ செல்லும்போது பறவைகள்‌ ஆரவாரஞ்‌ 
செய்கன்றன' என்று பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. 


'போது அரிக்‌ கண்ணினாய்‌ !' என்னும்‌ தொடருக்கு வேறு 
இரு விதமாகவும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌: (1) தாமரைப்‌ பூவிலே 
வண்டு படிந்தாற்போன்ற கண்ணழகு வாய்ந்தவளே ! 
(அரி-வண்டு) (2) பூவின்‌ அழகைக்‌ கொள்ளைகொண்ட கண்‌ 
ணழகு உடையவளே ! (அரித்தல்‌-கவர்தல்‌) * போது 
சிறப்பாகத்‌ தாமரையையும்‌ கருங்குவளையையும்‌ குறிக்கும்‌. 

51 


இத்தொடரிலிருந்துதான்‌, பெண்‌ விசேஷமாய்க்‌ கண்‌ 
ணழகு வாய்ந்தவளென்று ஊகஞ்‌ செய்யப்படுகிறது. 
ப்‌ குள்ளக்‌ குளிர” என்பது செக்கச்‌ சிவந்து என்பது 
போன்ற ஒரு சொற்றொடர்‌. மார்கழி மாதத்தில்‌ அதிகாலையில்‌ 
குள்ளக்‌ குளிரக்‌ குடைந்து நீராடும்‌ அனுபவம்‌ கிடைக்கும்‌. 


உள்ளுறை பொருள்‌ 


* நமக்கு ஸ்வரூபஞானம்‌ உண்டானால்‌ அவன்‌ தானே வரு 
கிறான்‌ ; நாம்‌ எழுந்து செல்வதேன்‌ ₹' என்று இருக்கும்‌ பாக 
வதரை உணர்த்துவது இப்பாசுரம்‌. 

* பொல்லா அரக்கன்‌” அகங்காரத்தைக்‌ குறிக்கும்‌. 

* கீர்த்திமை பாடிப்போய்‌ £: கல்யாண குணங்களைப்‌ 
பிரீதிக்குப்‌ போக்கு வீடாகப்‌ பாடி அதுவே தாரகமாகப்‌ போய்‌. 
குண விபூதிகளுக்கு வாசகமான இருநாமம்‌ வழிக்குத்‌ தாரகம்‌. 

* பாவைக்களம்‌ * : காலக்ஷேே கூடம்‌. வெள்ளி 
எழுந்து ” : * பரிசுத்தமான ஞானம்‌ அபிவிருத்தியாய்‌.' * வியாழம்‌ 
உறங்கிற்று ': * அஞ்ஞானம்‌ தலைசாய்ந்தது '. * நீராடாதே * : 
பகவதநுபவம்‌ செய்யாமலே. * பள்ளிக்‌ கிடத்தியோ ” : தனித்‌ 
தக்‌ குணாநுபவம்‌ செய்யலாமோ ₹ 

* எங்களுடன்‌ நெஞ்சு குளிரக்‌ கலந்து பகவதநுபவம்‌ 
அடைய எழுந்தருளவேணும்‌ ' என்று தனியே குணசரிதங்‌ 
களைத்‌ தியானித்துக்‌ கொண்டிருக்கும்‌ பாகவதரை வேண்டுவது 
இரண்ட உள்ளுறை பொருள்‌. 


செங்கழுநீர்‌ வாய்நெகிழ்ந்து ஆம்பல்வாய்‌ கூம்பினகாண்‌... 


தங்கள்‌ திருக்கோயில்‌ சங்கிடுவான்‌ போகின்றார்‌ 


14 


எல்லாரையும்‌ தானே எழுப்புவதாகச்‌ 
சொல்லிவிட்டு மறந்து 
உறங்குகிறவளை உணர்த்துதல்‌ 

உங்கள்‌ புழைக்கடைக்‌ தோட்டத்து வாவியுள்‌ 

செங்கழுநீர்‌ வாய்நெகிழ்ந்‌ தாம்பல்வாய்கூம்பினகாண்‌; 
செங்கல்‌ பொடிக்கூறை வெண்பல்‌ தவத்தவர்‌, 

தங்கள்‌ திருக்கோயில்‌ சங்கடுவான்‌ போகின்றார்‌ ; 
எங்களை முன்னம்‌ எழுப்புவான்‌ வாய்பேசும்‌ 

நங்காய்‌ ! எழுந்திராய்‌, நாணாதாய்‌ ! நாவுடையாய்‌ ! 
சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ தடக்கையன்‌ 


பங்கயக்‌ கண்ணானைப்‌ பாடே.லோ ரெம்பாவாய்‌. 


53 


உங்கள்‌ புழைக்கடைத்‌ 
தோட்டத்து வாவியுள்‌ 


செங்கழுநீர்‌ வாய்நெ௫இழ்ந்து 


ஆம்பல்‌ வாய்‌ கூம்பின 
காண்‌ 

செங்கல்‌ பொடிக்‌ கூறை 
வெண்பல்‌ தவத்தவர்‌ 


தங்கள்‌ இருக்கோயில்‌ 
சங்கிடுவான்‌ 

போகின்றார்‌ 

எங்களை முன்னம்‌ 
எழுப்புவான்‌ 

வாய்‌ பேசும்‌ நங்காய்‌ 


நாணாதாய்‌ நாவுடையாய்‌ 


சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ 
தடக்கையன்‌ 


பங்கயக்‌ கண்ணானை 


பாட எழுந்திராய்‌ 


்‌ காவிப்‌ 


: வாயால்‌ சொல்லிச்‌ 


: சங்கு 


: உங்கள்‌ வீட்டுப்‌ புழைக்கடை 


அல்லது புறங்கடையிலுள்ள 
தோட்டத்துத்‌ தடாகத்திலே 


: செங்கழுநீர்‌ மலர்கள்‌ மலர்ந்து, 
: ஆம்பல்‌ மலர்கள்‌ வாய்குவிந்தன; 


பொடியில்‌ தோய்த்த 
காஷாய உடை தரித்தவர்களும்‌, 
தம்பூலம்‌ தரியாமல்‌ வெண்ணிற 
மான. பற்களை உடையவர்களு 
மாகிய துறவிகள்‌ 


: தங்களுடைய 6 காயில்‌ களில்‌ 


சங்கு இடுவதற்காக ட 


: போகிறார்கள்‌ ; 
: எங்களை முன்னமே வந்து எழுப்‌ 


பும்‌ டொருட்டு 
செயலில்‌ 
மறந்துபோன நங்கையே ! 


: * சொன்னபடி செய்தோ மில்‌ 


ல்யே' என்ற நாணமும்‌ இல்‌ 
லாதவளே ! இனிமையாகப்‌ பேச 
வல்ல நாக்குடையவளே ! . 
சக்கரங்களைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ பெரிய கைகளை 
உடையவனும்‌ , 


: தாமரை போன்ற உ 


உடையவனுமான 
பீரானை 


கண்ண 


: பாடுவதற்கு எழுந்திரு. 


54 


ஃ என்ட்‌. 5 hsm ன 


“விளக்கம்‌” கதவத்‌ nip 


' பொழுது து ்‌ விடிந்ததற்‌ ற்கு அடையாளம்‌. ண்பன்‌ 
வெகு தூரம்‌ போகவேண்டியதில்லை, உங்கள்‌ வீட்டுப்‌ புழைக்‌ 
கடையில்‌ செங்கழுநீர்‌ மலர ஆம்பல்‌ கூம்பியிருக்க றதே என்‌ 
நறோர்கள்‌. 4 

* உங்கள்‌ புழைக்கடை”.. என்பது . உள்ளம்‌ வெதும்பி 
உறவு : அறுத்துப்‌.” பேசுவதுபோல்‌ பேசுவது.  * இவள்‌ 
இன்னம்‌ எழுந்திருக்கவில்லையே ' என்ற மனவேதனை காரணம்‌. 

* சங்கு- இடுவது ' : (1) சங்கு ஊதுவது ; (2) கதவைத்‌ 
இறக்கத்‌ . இறவுகோல்‌ . இடுவது. காஷாயம்‌ தரித்த பண்டாரங்‌ 
களும்‌. தங்கள்‌ . இருக்கோயிலில்‌ பூஜைக்குச்‌ சங்கு ஊதப்போகுி 
றார்களே என்கிறார்கள்‌. 

்‌ தவத்தவர்‌ > -ஸ்ரீவைஷ்ணவத்‌ துறவிகளாகவும்‌ - கருதப்‌ 
படலாம்‌. அப்படியானால்‌ * சங்கு 'இடுவது ' - திருவாராதனம்‌ 
செய்வதைக்‌ குறிக்கும்‌. ஏனென்றால்‌, கோவில்களில்‌ கதவைத்‌ 
இறக்கும்போது மங்களச்‌ சங்கு போன்ற மங்கள வாத்தியங்கள்‌ 


முழங்குவதுண்டு. இந்த மங்களச்‌ சங்கு, பின்பு நிகழும்‌ ஆரா 
தனம்‌ அல்லது பூஜைக்கு உபலட்சணம்‌. 


“சங்கிடுவான்‌ போதந்தார்‌ ' என்றும்‌ பாடம்‌ ப ட்டன 
* போதந்தார்‌'' இறந்த காலம்‌ ; * வந்தார்‌ ' என்று பொருள்‌, 


இப்பாசுரத்தில்‌ இவளை * நங்காய்‌!” என்றும்‌, *நாணாதாய்‌!” 
என்றும்‌, 'நாவுடையாய்‌ !” என்றும்‌ அழைக்கிறார்கள்‌. *நங்கை”: 
பெண்களில்‌ சிறந்தவள்‌. எனினும்‌ : வாய்‌ பேசும்‌ நங்காய்‌ |” 
என்று அழைப்பதால்‌, * உன்‌ வாய்க்கும்‌ வாய்மைக்கும்‌ ஒரு 
தொடர்பும்‌ இல்லை ' என்பது குறிப்பு. “இனிமையான பேச்சு ; 
ஆனால்‌ உண்மைப்‌ பேச்சல்ல ' என்றார்கள்‌. 

* நாணாதாய்‌ !': சொன்னபடி. செய்யாதவர்கள்‌ * ஐயோ, 
வாக்குத்‌ தவறிவீட்டோமே! பொய்‌ சொல்லிவிட்டதாக 

55. 


அல்லவோ தோழீமார்‌ நினைத்துக்‌ கொள்வர்‌ ?' என்று வெட்க 
முற்றுப்‌ பச்சாத்தாபம்‌ அடையவேண்டுமே, உன்னிடம்‌ 
அதற்குரிய நாணமும்‌ காணப்படவிவ்லையே, என்றார்கள்‌. 


- 'நாவுடையாய்‌ !': எனினும்‌ இவள்‌ நாவில்‌ இனிமை 
இருக்கறது, அந்தப்‌ பேச்சனிமையைக்‌ கேட்க விரும்புஒருர்‌ 
களாம்‌. *இவள்‌ எல்லாம்‌ படுத்தினாலும்‌ வீடவொண்ணாத 
நாவீறுடைமை ' என்பது. வியாக்கியானம்‌. 


உள்ளுறை பொருள்‌ 


பாகவத சமுதாயத்துக்‌ கெல்லாம்‌ முக்கியமானவராய்‌, 
பகவத்‌ சம்பந்தத்தைப்‌ பலருக்கும்‌ உண்டாக்கவல்ல ஞான 
பக்தி வைராக்கியங்களை உடைய பாகவதரை எழுப்புவது 
இப்பாசுரத்தின்‌ உள்ளுறை பொருள்‌. 


* பெண்களில்‌ சறந்தவளே !' என்று பொருள்படும்‌ 
* நங்காய்‌ '! என்பது இத்தகைய பாகவதரைக்‌ குறிக்கும்‌. * எங்‌ 
களை முன்னம்‌ எழுப்புவான்‌ வாய்பேசும்‌ நங்காய்‌ !” - எங்‌ 
களை யெல்லாம்‌ நாங்கள்‌ அபேட்சிப்பதற்கு முன்னே ஞானி 
களாக்கும்படி, ஸ்ரீஸுஒக்திகளை அருளிச்‌ செய்யும்‌ பூர்த்தியை 
உடையவரே ! 


* திருவாய்மொழி பாடுகையே பீரயோஜனம்‌, எழுந்திராய்‌” 
என்கிறார்கள்‌. 


இளங்கிளியே ! இன்னம்‌ உறங்குதியோ ? 
சில்லென்று அழையேன்மின்‌! நங்கைமீர்‌ ! 


Cv 


ப 
25 


ல்‌ 


15 
உறங்கும்‌ நங்கையும்‌ 
உணர்த்தும்‌ நங்கையரும்‌ 


(சம்பாஷணை) 
* எல்லே இளங்கிளியே ! இன்னம்‌ உறங்குதியோ ?” 
* சில்லென்‌ றழையேன்மின்‌, நங்கைமீர்‌ | போதர்‌ 
[கின்றேன்‌ ” 
* வல்லை, உன்‌ கட்டுரைகள்‌ ! பண்டேஉன்‌ வாயறிதும்‌ |” 
* வல்லீர்கள்‌ நீங்களே, நானேதான்‌ ஆயிடுக !” 
* ஓல்லைநீ போதாய்‌, உனக்கென்ன வேறுடையை ?₹' 
* எல்லாரும்‌ போந்தாரோ?' * போந்தார்‌, போற்‌ 
்‌ | தெண்ணிக்கொள்‌ $ 
வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க 
வல்லானை, மாயனைப்‌ பாடேலோ ரெம்பாவாய்‌. 


57 


எல்லே இளங்கிளியே ! . ₹ என்னே ! இளங்கிளியே ! 
இன்னம்‌ உறங்குதியோ? ; இன்னம்‌ உறங்குகிராயோ ?” 
(என்று எழுப்புகிறவர்கள்‌ 
கேட்க,) எழுப்பப்‌ பெற்றவள்‌, 
நங்கைமீர்‌ ! : * பெண்களில்‌ சிறந்தவர்களே ! 
சில்லென்று குல்‌, சிலுசலுவென்று கூப்பிடாதேயுங்‌ 
போதர்கின்றேன்‌ கள்‌; (இதோ) வந்து விடுகிறேன்‌. 
[அதற்கு அவர்கள்‌ மறுபடியும்‌ ] 
உன்‌ கட்டுரைகள்‌ வல்லை : : நீ கட்டிச்‌ சொல்லும்‌ வார்த்தை. 
களினால்‌ வல்லமையுள்ளவள்‌ ; 
பண்டே உன்வாய்‌ அறிதும்‌! : முன்னமே உன்‌ வாயை அறி 
வோம்‌. (அதற்கு அவள்‌) 


வல்லீர்கள்‌ நீங்களே : * நீங்களே  சாமர்த்தியசாலிகள்‌ ; 
நானேதான்‌ ஆயிடுக : நீங்கள்‌ சொல்லுகிறபடி, நான்‌ 
தான்‌ சாமர்த்தியசாலியாக இருந்‌. 
தாலும்‌ இருக்கட்டும்‌. 
[எழுப்புகிறவர்கள்‌ மீண்டும்‌ ] 
* உனக்கு என்ன : * உனக்கு மட்டும்‌ தனியே வேறு 
வேறுடையை ? ' என்ன அதிசயம்‌ இருக்கிற து? 


[ உள்ளேயிருப்பவளும்‌ ஒரு கேள்வி கேட்கிறாள்‌ ; ] 
எல்லாரும்‌. போந்தாரோ ₹ .: * எல்லாரும்‌ வந்துவிட்டாரோ ₹ 
[ வெளியேயிருப்பவர்கள்‌ முடிவாக விடை ௯ றி, ] 
போந்தார்‌ ; போந்து : “வந்துவிட்டார்கள்‌; நீயே எழுந்து. 

எண்ணிக்கொள்‌ வந்து எண்ணிப்‌ பார்த்துக்கொள்‌ ; 
வல்‌ ஆனை கொன்றானை : குவலயாபீடம்‌ என்னும்‌ வலிய 
ட்‌ யானையைக்‌ கொன்றவனும்‌, 
மாற்றாரை மாறு அழிக்க : எதிரிகளை எதிராக நின்று அழிக்க 
வல்லானை. . வல்லவனும்‌, : 
மாயனை : மாயனுமாகிய கண்ணனை 
பாட இதில நீ போதாய்‌. : பாடுவதற்காக : விரைவாய்‌ நீ 
எழுந்துவருவாய்‌' (என்‌கறார்கள்‌.) 
58 


கடி சு 


ப்‌ ப விளக்கம்‌. 
பெண்கள்‌ எல்லாரும்‌ சேர்ந்து. வரட்டும்‌, காண்போர்‌" 
எனக்‌ கருதிப்‌ படுத்திருக்கும்‌ ஒருத்தியை எழுப்பும்‌ ௫ இப்பாசுரம்‌. 
(4 முழுமையும்‌, வினாவிடை ரூபமாக அமைந்திருக்றெது. “புள்‌ 
ளும்‌ சிலம்பின காண்‌ ” என்று தொடங்கும்‌ 6-வது பாட்டிலி 
ருந்து 14-வது பாட்டளவுமுள்ள : ஒன்பது : பாசுரங்களும்‌ 
வெளிப்படையாகத்‌ துயில்‌ எழுப்புவோரின்‌ பாசுரங்களே, 

- அப்பாசுரங்களிலும்‌ இப்பாசுரம்‌ 'போல்‌ எங்கும்‌ 'வினா 
விடையாகக்‌ குறிப்பிட்டு வியாக்கியானம்‌ செய்‌இருக்கிறார்கள்‌. 
்‌ இருப்பாவையாகிறது இப்பாட்டிறே ' என்பர்‌ அழிய 
மணவாளப்‌ பெருமாள்‌ நாயனார்‌. ட்‌. 

“நானே தான்‌ ஆயிடுக !' என்று சொல்லிப்‌ பிறருக்கு 
உரிய குற்றமும்‌ தன்‌ குற்றமாக உள்ளேயிருக்கும்‌ பெண்‌ ஏற்‌ 
றுக்‌ கொள்கிறாளல்லவா ?--இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்‌ 
என்பர்‌. * இல்லாத குற்றத்தையும்‌ சிலர்‌ “* உண்டு '' என்றால்‌, 
“இல்லை"” செய்யாதே இரைகையிறே வைஷ்ணவ லட்சணம்‌ ' 
என்பர்‌ பெரியவாச்சான்பீள்ளை. 


“பங்கயக்‌ கண்ணானைப்‌ பாட ' அசகலத்துப்‌, பெண்ணை 
எழுப்பியது: கேட்ட இவள்‌, அந்தச்‌ சொல்லினிமையில்‌ ஈடு 
பட்டு அப்பாசுரத்தைத்‌ தன்மிடற்றில்‌ நுண்ணிதாகப்‌ பாடினா 
ளாம்‌. இக்குரலினிமை கேட்டுத்தான்‌, * எல்லே! இளங்‌ 
கிளியே !' என்று அழைக்கிறார்களாம்‌. 

எல்லே ! இளங்கிளியே !...' என்று கேட்டது, * பங்கயக்‌ 
கண்ணானை ' அநுஸத்‌இக்‌:தம்‌ இவளுக்கு இடையூறகப்‌ படவே, 
சில்லென்று அழையேன்மின்‌ ' என்கிறாள்‌. 

“பண்டே உன்வாய்‌ அறிதும்‌ !'. என்று அவர்கள்‌ வெட்‌ 
டெனப்‌ பேசிப்‌ பரிகசிக்க, இவளும்‌ சுடச்சுட, * வல்லீர்கள்‌ 
நீங்களே !' என்று பதில்‌ சொல்லிவீடுகிறாள்‌. பிறகு சற்று 

59 


ஆலோசித்து, இல்லாத குற்றத்தை ஒருவர்‌ ஏறிட்டுச்‌ சொன்‌ 
னாலும்‌ தலை வணங்கி, * பொறுத்தருளவேணும்‌ ' என்று பிரார்த்‌ 
திக்கும்‌ முறையில்‌, * நானேதான்‌ ஆயீடுக * என்கிறாள்‌. 

இப்படி இவள்‌ அவர்கள்‌ கூறிய குற்றத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, * இந்தக்‌ குற்றவாளி இனிச்செய்ய வேண்டியது 
என்ன ?' என்று கேட்க, அவர்கள்‌ * உனக்கு என்ன வேறு 
உடையை ?' என்று கேட்இிரார்கள்‌. 

அதற்கு எழுப்பப்‌ பெற்றவள்‌. * எனக்கு உங்களோடு 
கூடி. அனுபவிப்பதைக்‌ காட்டிலும்‌ சுகம்‌ உண்டோ ? எல்லா 
ரும்‌ வந்து விட்டார்களா ?' என்று கேட்கிறாள்‌. அவர்களும்‌ 
பதில்‌ சொல்லிவீட்டு, *நாம்‌ அனைவரும்‌ மாயனைப்‌ பாடுவோம்‌ ' 
என்கிறார்கள்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

பாகவத கோஷ்டியைக்‌ காண ஆசை கொண்டிருப்பவரை 
உணர்த்துவது இப்பாசுரத்தின்‌ உட்பொருள்‌. பாகவதர்கள்‌ 
விஷயத்தில்‌ கொள்ளவேண்டிய முறையை இவர்‌ அறிந்தவர்‌. 
பரதனைப்போல்‌ பிறர்‌ குற்றத்தையும்‌ தம்‌ குற்றமாக ஏற்றுக்‌ 
கொள்பவர்‌. 


இது திருமங்கையாழ்வாரை உணர்த்தும்‌ பாசுரம்‌ என்பர்‌. 


கோயில்காப்‌ பானே! கொடித்தோன்றும்‌ தோரண 


வாயில்காப்‌ பானே ! மணிக்கதவம்‌ தாள்திறவாய்‌ ? 


16 


நந்தகோபர்‌ மாளிகையில்‌ 
வாசல்‌ காப்பானை எழுப்புதல்‌ 

நாயக னாய்நின்ற நந்தகோ பனுடைய 

கோயில்காப்‌ பானே ! கொடித்தோன்றும்‌ தோரண 
வாயில்காப்‌ பானே ! மணிக்கதவம்‌ தாள்திறவாய்‌. 

ஆயர்‌ சிறுமிய ரோமுக்கு அறைபறை 
மாயன்‌ மணிவண்ணன்‌ நென்னலே வாய்நேர்ந்தான்‌ 5. 

தூயோமாய்‌ வந்தோம்‌, துயிலெழப்‌ பாடுவான்‌ ; 
வாயால்‌ முன்னமுன்னம்‌ மாற்றாதே அம்மா ! நீ 


நேய நிலைக்கதவம்‌ நீங்கேலோ ரெம்பாவாய்‌. 


01 


நாயகனாய்‌ நின்ற 
நந்தகோபனுடைய 


கோயில்‌ காப்பானே ! 


“கொடி. தோன்றும்‌ தோரண 
வாயில்‌ காப்பானே ! 


மணிக்‌ கதவம்‌ தாள்‌ 


திறவாய்‌ ; . 


ஆயர்‌ சிறுமியரோமுக்கு 
அறை பறை 


மாயன்‌ மணிவண்ணன்‌ 


'நென்னலே வாய்நேர்ந்தான்‌ : 
'்‌  : அவன்‌ தூக்கத்தைவிட்டு எழுந்‌ 


துயில்‌ எழப்பாடூவான்‌ 


தூயோமாய்‌ வந்தோம்‌ 


அம்மா | நீ 

முன்ன முன்னம்‌ 
.வாயால்‌ மாற்றாதே 
நேய நிலைக்‌ கதவம்‌ நீக்கு 


: தலைவராயிருக்கும்‌ நந்தகோப 


ருடைய 


': அரண்மனை காப்பவனே ! 


: கொடிகள்‌ தோன்றுகிற தோரண 


வாசல்‌ காப்பவனே ! 


: அழகிய கதவின்‌ அல்லது மணி 


கள்‌ கட்டிய கதவின்‌. தாளைத்‌ 
இறப்பாயாக ; 


: ஆயர்‌ சிறுமியரான எங்களுக்கு 
: ஒலிக்கின்ற பறையைத்‌ தருவதாக 


: ஆச்சரியமான செயல்களும்‌, . நீல 


ரத்தினம்‌ போன்ற நிறமும்‌ உள்ள 
கண்ணன்‌: 


நேற்றே வாக்களித்திருக்றோன்‌ : 


இருக்குமாறு பள்ளியெழுச்சி 
பாடுவதற்கு 


: களங்கமில்லாதவராக அடியோம்‌ 


வந்திருக்கிறோம்‌ ; 


: ஸ்வாமி! நீ 

: முதன்‌ முதலில்‌ 

: வாயால்‌ மறுத்துவிடாதே ; 

: நேசமாய்‌ ஒன்றோடொன்று 


சேர்ந்திருக்கும்‌ கதவைத்‌ இறப்‌ 
பாயாக, 


62. 


கு ட்‌ ல சு 


பகம்‌ 1A ய்ஈர்கவடிரு விளக்கம்‌: 12 frum te 


பத்துப்‌ பாட்டுக்களால்‌ பத்துப்‌ பெண்களை, முற்பட எழுந்‌ 
தவர்கள்‌ துயில்‌ உணர்த்தினார்கள்‌ : இது ஆய்ப்பாடியிலுள்ள 
பெண்களை யெல்லாம்‌ எழுப்பியதற்கு உபலட்சணம்‌. இது 
முதல்‌ ஏழு பாசுரங்களில்‌ சிறுமியர்‌ கண்ணனை எழுப்ப விரும்பிச்‌ 
சென்று அங்குள்ளவர்களையும்‌ கண்ணனையும்‌ அய்‌ 
போகிறார்கள்‌. 


கோபுர்வாசல்‌ போன்ற வெளிப்புறத்து வாசலைக்‌ காப்‌ 


பவன்‌, கோயில்‌ காப்பான்‌. துவஜ ஸ்தம்பத்தின்‌ அருகேயிருந்து 
உட்புறத்து வாசலைக்‌ காப்பவன்‌, வாசல்‌ காப்பான்‌. 


“ நாயகனாய்‌ நின்ற * £ என்னும்‌ அடைமொழி கோயில்‌ காப்‌ 
பானுக்கும்‌ பொருந்தும்‌ , கண்ணனுக்கு வழிகாட்டி யாத இவர்‌ 
களுக்கு உபகரிப்பவனாதலால்‌. 

“கோயில்‌ காப்பானே ! '' என்றும்‌, * வாச்ல்‌ காப்பானே! 
என்றும்‌ அழைப்பதிலேயே இவர்கள்‌ அறியாச்‌ சிறுமியர்‌ என்‌ 
பது தெரிகிறது. அதாவது, அவர்களை வேறு வகையாக 
அழைக்க அறியாதவர்கள்‌. இப்படித்‌ தொழிலையிட்டு அழைப்‌ 
பதில்‌, அழைக்கப்பெறுவோர்‌ இதை ஒரு பேறு அல்லது பாக்‌ 
கியமாகக்‌ கொள்வர்‌. 


'்‌ தொண்டு காரணமாக டா பேரே ஆத்மாவுக்குச்‌ 
ணர்‌ பேர்‌. இதனால்தான்‌ * வீப்பிரநாராயணர்‌ ' என்ற 
பெயரைக்‌ காட்டிலும்‌ * தொண்டரடிப்பொடி ' யென்னும்‌ 
பெயரை ஆழ்வார்‌ உகந்தருளினார்‌. 


்‌ கோயில்‌ காப்பானே தோரண வாசல்‌ காப்பானாகவும்‌ 

--அதாவது இருவகைக்‌ காவலும்‌ ஒருவன்‌ பொறுப்பாகவே-- 

இருக்கவும்‌ கூடும்‌. * கொடி தோன்றும்‌ தோரணவாசல்‌ ' : 

அடைந்தவரைக்‌ காப்பதாகக்‌ கொடிகட்டித்‌ தோரணமும்‌ 

நந்தகோபர்‌ நட்டுவைத்திருக்கிறாராம்‌. எனவே, * தோரண 
63 


வாசல்‌ காப்பானே! பெண்கள்‌ தடுமாற்றம்‌ தீர முகம்‌ 
தருகைக்கு. அன்றோ உன்னை. இங்கு வைத்தது £' என்பது 
குறிப்பு. 

* வந்தோம்‌ துன்லெழ பாடுவான்‌ ' : * அவன்‌ துயிலு 
ணர்ந்து எழும்போது அந்த அழகை வாழ்த்தப்‌ பல்லாண்டு ” 
பாடுவதையே பரமபுருஷார்த்தமாக நினைத்து வந்தோம்‌ '. 
இப்படியெல்லாம்‌ இவர்கள்‌ பேசக்கேட்ட வாசல்காப்பான்‌ 
இப்பேச்சினிமையை இன்னும்‌ பருக விரும்பி, வாயால்‌ ஏதோ 
மறுத்துக்‌ கூறுவதுபோலக்‌ காணப்படவே, * வாயால்‌ முன்ன 
முன்னம்‌ மாற்றாதே அம்மா !* என்கிறார்கள்‌. 

பிறகு ஆய்ச்சிகள்‌ * இந்தக்‌ கதவு எம்பெருமான்‌ விஷயத்‌ 
இல்‌ உன்னைக்‌ காட்டிலும்‌ நேசமுள்ளது போலக்‌ காண்இறது | 
எங்களால்‌ தாளை உருவித்‌ தள்ளிக்‌ கொண்டுபோக முடியாது, 
என்கிறார்கள்‌. * நேயநிலைக்‌ கதவம்‌ ': செறிந்திருக்கிற கதவை 
யும்‌ நிலையையும்‌ ; நிலையோடு பொருத்தமுடைய கதவை. 


உள்ளுறை பொருள்‌ 
ஆசாரிய சம்பந்த முள்ளவர்களை முன்னிட்டு ஆசாரி 
யனைத்‌ தொழவேண்டும்‌ என்பது இப்பாசுரத்தின்‌ உட்பொருள்‌. 


நந்தகோபன்‌ : பகவதநுபவத்தால்‌ பிறக்கும்‌ ஆனந்தத்‌ 
தோடு கூடிய ஆசாரியனுக்கு அறிகுறி, * கோயில்‌ காப்பான்‌ ' : 
இருமந்திரத்தைக்‌ காப்பவன்‌. 


எழுந்திராய்‌... 


பாலா! 


எம்பெருமான்‌ நந்தகோ 


அறிவுறாய்‌ 


எம்பெரு மாட்டி யசோதாய்‌ ! 


A 


(4 

0 

ர்‌ 3 9 
களி, 

0 


ஏச 


50000 


2 


1] 


நந்தகோபன்‌, யசோதை, கண்ணன்‌, 
பலராமன்‌ என்ற இவர்களை 
எழுப்புதல்‌ 
அம்பரமே, தண்ணீரே, சோறே. அறஞ்செய்யும்‌ 
எம்பெருமான்‌ -நந்தகோ பாலா ! எழுந்திராய்‌ ; : 
கொம்பனார்க்‌ கெல்லாம்‌ கொழுந்தே குலவிளக்கே 1 
்‌ எம்பெரு மாட்டி ! யசோதாய்‌ ! அறிவு௫ய்‌ ; 
அம்பரம்‌ ஊடறுத்‌ தோங்கி உலகளந்த 
உம்பர்கோ மானே! உறங்காந்தெழுந்திராய்‌ 4. 
செம்பொற்‌ கழலடிச்‌ செல்வா! பலதேவா | ie 
உம்பியும்‌ நீயும்‌ உறங்கேலோ ரெம்பாவாய்‌. 


இச 


அம்பரமே தண்ணீரே : ஆடைகளையே, தண்ணீரையே, 


சோறே :.. . சோற்றையே வேண்டுவோர்‌ 
i ல்‌ திருப்தியடையும்‌ வரை 
அறஞ்செய்யும்‌ எம்‌..." ய 223 3 தரும்‌ ஞுசெய்கன்றஎமது 
பெருமான்‌ நந்த, “- -. அல்வனே | ,தந்தகோபனே ! 
கோபாலா பட திம்‌ 
எழுந்திராய்‌ ன்‌ - 2 எழுந்திருப்பாயாக்‌ ; 
கொம்பு அனார்க்கு எல்லாம்‌ : : பூங்கோம்பு போன்ற எங்களுக்‌ 
கக்‌ - 12. கெல்லாம்‌. கொழுந்து போன்ற 
: வளே ! 
குலவிளக்கே எம்‌ : புகுந்த குலத்துக்கு மங்கள தீபம்‌ 
பெருமாட்டி யசோதாய்‌ ்‌ - போன்றவளே! எமது தலைவியே! 
யசோதையே ! . 
அறிவுறாய்‌ துயிலுணர்ந்து எழுந்திருப்பா 
யாக ; 


அம்பரம்‌ ஊடறுத்து ஓங்கி : ஆகாயமெல்லாம்‌ இடம்‌ அறச்‌ 
உலகளந்த செய்து ஓங்கி உலகங்களை 
அளந்து கொண்ட 


உம்பர்‌ கோமானே : தேவாதி தேவனே ! உறங்காமல்‌ 
உறங்காது எழுந்திராய்‌ எழுந்திருப்பாயாக ; 
செம்பொற்‌ கழல்‌ அடிச்‌ :-செம்பொன்னால்‌ செய்த வீரக்‌ 
செல்வா பலதேவா கழல்‌ விளங்கும்‌ திருவடிகளை 
யுடைய செல்வனாகிய . பல 
தேவனே |: 


உம்பியும்‌ நீயும்‌ உறங்கேல்‌ : உன்‌ தம்பி க்‌ நீயும்‌ 
- உறங்காமல்‌ மு இருக்‌ க 
வேணும்‌. 
66 


விளக்கம்‌ 


பாட்டின்‌ முதலடி, நந்தகோபரின்‌ கொடைச்‌ இறப்பைக்‌ 
கூறுவது. உண்டியும்‌ உடையும்‌ வேண்டுவோர்க்கு வேண்டிய 
படியே பலனைக்‌ கருதாது அறமாக அளிக்க வல்லவர்‌ நந்த 
கோபர்‌. , நாட்டாருக்கு வேண்டும்‌ பொருள்களைக்‌ கொடுக்க 
வல்லவர்‌ இச்சிறுமியர்‌ வேண்டுகோளையும்‌ அளிக்க உதவுவர்‌ 
என்பது குறிப்பு. இவர்களுக்கு * அம்பரமே, தண்ணீரே, 
சோறே ' என்று இருப்பவன்‌ கண்ணபிரான்‌. வ்‌ 


கொம்பனார்க்கெல்லாம்‌ கொழுந்தே ! என்பதில்‌ * பெண்‌ 
களுக்கு ஒரு குறைவரில்‌ உன்முகம்‌ அன்றோ வாடுவது ?” என்‌ 
பது குறிப்பு, செடியின்‌ அடிப்பக்கத்தில்‌ ஒரு கேடு வந்தாலும்‌ 
கொழுந்தில்‌ வாட்டம்‌ காண்கிறோமல்லவா ₹ “அறிவுறாய்‌ ': : நீ 
அறிந்தால்‌ எங்களுக்கு ஒரு குறைவுண்டோ ?" 


ஆகாயமெங்கும்‌ ஊடறுத்து விம்மி ரட்சகத்வமே விளை 
நீராக வளர்ந்து விட்டானாம்‌ : இப்படி. * உலகளந்த உம்பர்‌ 
கோமான்‌ ' எல்லாருடைய தலையிலும்‌ திருவடிகளைக்‌ குளிர 
வைத்து, * உறங்குகிற ப்ரஜையை (குழந்தையை)த்‌ தழுவிக்‌ 
கொண்டு கடக்கும்‌ ட. போலே * அன்பு செய்தான்‌ 
என்பர்‌. ப்‌ 


* அத்தகைய அன்பன்‌ எங்களுக்கு முகங்காட்டும்போது 
சிறுப்பதும்‌ பருப்பதுமாக வேண்டியதில்லை ; இருந்தபடியே 
சுலபமாகத்‌ திருவடிகளைக்‌ காட்டலாம்‌' என்றார்கள்‌ ஆய்ச்சியர்‌ - 


செம்பொற்‌ கழலடிச்‌ செல்வா ! : “இருஷ்ணன்‌ பின்னே 

பிறக்க முன்னே பொற்கால்‌ பொலிய விட்டுப்‌ பிறந்த மானே! 

என்பது ஆறாயிரப்படி அருளிச்‌ செயல்‌. லட்சுமணன்‌ ராம 

னுக்குப்‌ பின்‌ பிறந்து கைங்கரியம்‌ செய்ததுபோல்‌ பலதேவன்‌ 
67 


கண்ணனுக்கு முன்‌ பிறந்து கைங்கரியம்‌ செய்யலானான்‌. 
இத்தகைய .கைங்கரியச்‌ செல்வம்‌ பெற்றதால்‌ பலதேவனைச்‌ 
“செல்வா!” என்கிறார்கள்‌. 


உள்ளுறை 'பொருள்‌ 


ஆசாரியனைப்‌ பற்றிக்கொண்டு இருமந்திரத்இன்‌. பொருளை 
உணர்ந்து, இறைவனுக்கு அந்தரங்கமானவர்களை முன்னிட்டு 
இறைவனைத்‌ துயிலுணர்த்துதல்‌ இப்பாட்டின்‌ உள்ளுறை. 


அம்பரம்‌ : ஆத்மா பெறவேண்டிய இறைவனுடைய முக 
மலர்ச்சி. இதை வளர்க்க வல்ல மனநிலை தண்ணீர்‌. சோறு : 
கைங்கரியம்‌. இம்மூன்றையும்‌. அளக்கும்‌ நந்தகோபன்‌: 
ஆசாரியன்‌. 

செொர்பனார்க்கெல்லாம்‌ கொழுந்தும்‌ குலவிளக்கும்‌ தலைவியு 


மாகிய யசோதையைத்‌ துயிலுணர்த்துதல்‌, தாயாகிய திருமந்தி 
ரத்தின்‌ பொருளை உணர்ந்து கொள்வதற்கு அறிகுறி. 


பலதேவனை முன்னிட்டுக்‌ கண்ணனை எழுப்புவது, “பக 
வானுக்கு அந்தரங்கரை முன்னிட்டுப்‌ பகவானை உணர்த்துவது. 


* ஸம்ஸாரிகள்‌ உறக்கம்‌ தர்க்க அவதரித்த நீ உறங்கா 
தொழியவேணும்‌ ' என்பது “உம்பர்‌ கோமானே ! உறங்காது 
எழுந்திராய்‌” என்பதன்‌ கருத்து. 


உந்து மதகளிற்றன்‌... 
நந்தகோ பாலன்‌ மருமகளே !... 
பந்தல்மேல்‌ பல்கால்‌ குயிலினங்கள்‌ கூவினகாண்‌,” 


2 
ந்‌ 


x, 


ப்‌ 6 கள்‌ ்‌ 


11 


18 
நப்பின்னைப்‌: பிராட்டியைத்‌. 
துயிலுணர்த்துவது 
(ஸ்ரீராமானுஜர்‌ உகந்த பாசுரம்‌ ) 
உந்து மதுகளிற்றன்‌, ஓடாத. தோள்வலியன்‌,, 
நந்தகோ பாலன்‌ மருமகளே, நப்பின்னாய்‌ | 
கந்தம்‌ கமழும்‌ குழலீ ! கடைதிறவாய்‌ ; 
வந்தெங்கும்‌ கோழி அழைத்தனகாண்‌; மாதவிப்‌ 
பந்தல்மேல்‌ பல்கால்‌ குயிலினங்கள்‌ கூவினகாண்‌ ; வ 
பந்தார்‌ விரலி ! உன்‌ மைத்துனன்‌ யேர்பாடச்‌' : 
செந்தா மரைக்கையால்‌ சீரார்‌ வளையொலீப்ப 
வந்து இறவாய்‌, மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌. 
09. 


உந்து மத களிற்றன்‌ 


ஓடாத தோள்வலியன்‌. 


நந்தகோபாலன்‌ மருமகளே 

நப்பின்னாய்‌ கந்தம்‌ கமழும்‌ 
குழலீ 

கடை திறவாய்‌ 

வந்து எங்கும்‌ கோழி 
அழைத்தனகாண்‌ 


மாதவிப்‌ து 
பல்கால்‌ 


குயிலினங்கள்‌ கூவினகாண்‌ 


பந்து ஆர்‌ விரலி ! 


உன்‌ மைத்துனன்‌ பேர்பாட : 


செந்தாமரைக்‌ கையால்‌ 
சீரார்‌ வளை ஒலிப்ப 
வந்து திறவாய்‌ மகிழ்ந்து 


:மதநீரைப்‌ பெபருக்குகின்ற 
யானையை. உடையவனும்‌, அல்‌ 
லது : அந்த. யானைபோலப்‌ பல 
முடையவனும்‌, 

: எதிரிகளைக்‌ கண்டு பின்வாங்காத 
தோள்வலிமை : யுடையவனு 
மாகிய 


: நந்தகோபருடைய மருமகளே ! 
: நப்பின்னையே! நறுமணம்‌ கமழும்‌ 
: கூந்தலையுடையவளே ! 

: கதவைத்‌ திறவாய்‌ ; 

: கோழிகள்‌ எங்கும்‌ வந்து கூவின ; 


:குருக்கத்திச்செடிகளாலான 


பந்தலின்மேல்‌ பல தடவை 


: குயிலின்‌ கூட்டங்கள்‌ கூவின ; 


: பந்து பொருந்திய கைவிரல்களை 


உடையவளே ! 

உன்‌ கணவனான கண்ணனுடைய 
திருநாமங்களை உன்னுடன்‌ நாங்‌ 
களும்‌ சேர்ந்து பாடும்படி 


:நீ மகிழ்ந்து வந்து இறப்புப்‌' 


பொருந்திய :உன்‌ கைவளைகள்‌ 
குலுங்கும்படி. செந்தாமரைப்‌ 
பூப்போன்ற உன்‌ கையினால்‌ 
கதவைத்‌ திறவாய்‌. 

70 


ழக 'விளக்கம்‌ We 

ராதைக்கு வட நாட்டார்‌: அளித்திருக்கும்‌ பதவியைத்‌ தமி 
ழிலக்கியம்‌ நப்பின்னைப்‌ பிராட்டிக்கு அளித்திருக்கன்ற து. இப்‌, 
பிராட்டியை முன்னிட்டுக்‌ கண்ணனை அடையவேண்டும்‌. 
என்பது ஆய்ச்சியர்‌ கருத்து. 

உந்து மத களிற்றன்‌ : யானைகளோடு போரிடும்படியான. 
மிடுக்கையுடையவன்‌ என்றும்‌, ஓடாத தோள்வலியன்‌: நாட்டில்‌, 
நடையாடாத தோள்வலிமையுடையவன்‌ என்றும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. *கம்ஸன்‌ மாளிகை நிழற்‌ : 8ழே கிருஷ்ணனுக்கு 
ஒரு இங்கு வாராதப்டி, வளர்க்கவல்ல மிடுக்கை: உடையவர்‌ * 
என்பது வியாக்கியானம்‌. 


கண்ணபீரானை நந்தகோபன்குமரன்‌ என்று கூறுவதுபோல்‌ 
நப்பின்னைப்‌ பிராட்டியையும்‌ நந்தகோபருடைய சம்பந்தத்தை 
யிட்டு “நந்தகோபாலன்‌ மருமகளே!” என்றார்கள்‌. புக்ககத்தன்‌. 
வாழ்வையே வாழ்வாக மதிக்கிறாள்‌. 

“கந்தம்‌ கமழும்‌ குழலீ !”: பரிமளமும்‌ இவள்‌ குழலிலே 
சேர்ந்து பரிமளிக்கிறது என்று சொல்லும்படி அத்தகைய: 
பூங்குழலாள்‌ இவள்‌. இவளுடைய கையைச்‌ செந்தாமரைக்‌ 
கையென்றும்‌, கைவிரலைப்‌ பந்து ஆர்‌ விரல்‌ என்றும்‌, இவள்‌ 
கைவளையைச்‌ சீரார்‌ வளையென்றும்‌ சிறப்பிக்கறார்கள்‌. கண்ண 
னோடு பந்தடித்து அவனையும்‌ தோற்பித்தவள்‌ என்பர்‌. ்‌ 

மாதவிப்‌ பந்தல்‌ குயில்களுக்கு வாய்த்த படுக்கை என்பர்‌. 
மைத்துனன்‌ : அத்தை மகன்‌. மாமன்‌ மகளை மணக்கும்‌ முறை 
கருதிக்‌ கணவனை மைத்துனன்‌ என்கிருர்கள்‌. 

செந்தாமரைக்கையால்‌ வளைகுலுங்கத்‌ திறக்கும்படி 

இவர்கள்‌ செய்துகொள்ளும்‌ பிரார்த்தனையில்‌, * கண்ணனால்‌ 

பேறுபெற நாங்கள்‌ உன்‌ கை:ஃயார்த்திருக்கிறோம்‌ ' என்பது 
குறிப்பு. 3 
71 


ஸ்ரீராமானுஜர்‌ திருப்பபவையை அநுஸந்தித்த வண்ணம்‌ 
தமது ஆசிரம தர்மத்திற்கு இணங்கப்‌ பிகைஷக்கு எழுந்தருளுவ 
துண்டு. ஒரு சமயம்‌. தமது: ஆசாரிய்ரான பெரியநம்பியின்‌ 
இரூமாளிகைக்கு எழுந்தருளினார்‌. கதவு தாளிட்டிருந்தது. 
வாசலில்‌ நின்று இப்பாசுரத்தைப்‌ பாடினார்‌. 

பெரியநம்பியின்‌ அருமைத்‌ -இருமகளான அத்துழாய்‌ 
உள்ளேயிருந்து வந்து கதவைத்‌ திறந்தாள்‌. அதே சமயம்‌ 
ஸ்ரீ ராமானுஜர்‌, 

செந்தா மரைக்கையால்‌ சீரார்‌ வளைஒலிப்ப 
வந்து திறவாய்‌ மகழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌ 

என்ற இறுதி அடிகளை அனுஸந்திக்க நேர்ந்தது, 

அத்துழாய்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு வந்ததும்‌, ராமா 
னுஜர்‌ அவளை நப்பின்னைப்‌ பிராட்டியாகவே கருதி மெய்ம்‌ 
மறந்து வணங்கினார்‌. அத்துழாய்‌ பெரியநம்பியீடம்‌ சென்று, 
ஜீயர்‌ என்னைக்‌ கண்டதும்‌ மூர்ச்சித்து விழுந்தார்‌” என்று 
தெரிவித்தாள்‌. உடனே நம்பி, * உந்து மதகளிறு அனுஸந்‌ 
தானமாயிருக்கும்‌ ' என்றார்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

பிராட்டியை முன்னிட்டு--அதாவது ட ருஷகாரமாகக்‌ 

கொண்டுதான்‌--பகவானை அடையமுடியும்‌. 


72 


குத்து விளக்கெரியக்‌ கோட்டுக்கால்‌ கட்டில்மேல்‌ 
மெத்தென்ற பஞ்ச சயனத்தின்‌.... 
தத்துவம்‌ அன்று தகவு 


நப்பின்னையை மறுபடியும்‌ எழுப்புதல்‌ 


குத்து விளக்கெரியக்‌ கோட்டுக்கால்‌ கட்டி ல்மேல்‌ 
மெத்தென்ற பஞ்ச சயனத்தின்‌ மேலேறிக்‌ 

கொத்தலர்‌ பூங்குழல்‌ நப்பின்னை கொங்கைமேல்‌ 
வைத்துக்‌ கிடந்த மலர்மார்பா ! வாய்திறவாய்‌ ; 

மைத்தடங்‌ கண்ணினாய்‌ ! நீஉன்‌ மணாளனை 
எத்தனை போதும்‌ துயிலெழ ஒட்டாய்காண்‌, 


எத்தனை யேலும்‌ பிரிவாற்ற கில்லாயால்‌ ! 
தத்துவம்‌ அன்று தகவேலோ ரெம்பாவாய்‌. 
73 


குத்து வீளக்கு எரிய 3 
ம. எரிய, 


கோட்டுக்கால்‌ கட்டில்‌. 
மேல்‌ 


மெத்தென்ற பஞ்சசயனத்‌ 
தன்‌ மேல்ஏறி : 
கொத்து அலர்‌ பூங்குழல்‌" 


நப்பின்னை: கொங்கை. மேல்‌ : 


வைத்துக்‌ இடந்த மலர்‌ 
மார்பா 


வாய்திறவாய்‌ 
மைத்தடங் கண்ணினாய்‌ 


நீ உன்‌ மணாளனை 


எத்தனை போதும்‌ துயில்‌ எழ : 


ஒட்டாய்‌ காண்‌ 


எத்தனையேலும்‌ பிரிவு ஆற்ற : 
இல்லாய்‌ 


தத்துவம்‌ அன்று தகவு 


குத்து. ன்‌ நாற்புறமும்‌ 


ஸ்‌ ரகத்‌. டால்‌ செய்த கால்‌ 
களையுடைய கட்டிலில்‌ 
'; மெத்தென்று மிருதுவாயிருக்கும்‌ 
 பஞ்சுமெத்தையின்‌ -மேல்‌ ஏறி 
: கொத்துக்‌ - கொத்தாக மலர்ந்த 
ருக்கும்‌ பூக்களை அணிந்த 


கூந்தலையுடைய 

நப்பின்னைப்‌ பிராட்டியைத்‌ தன்‌ 
மீது அணைத்துக்கொண்டு உறங்கு 
இன்ற பரந்த மார்பையுடைய 
வனே ! 


: வாய்‌ திறந்து ஒரு வார்த்தை 


சொல்வாய்‌ ; 


: அஞ்சனம்‌ தீட்டிய விசாலமான 


கண்களையுடைய நப்பின்னையே ! 


: நீ உன்‌ கணவனை 


எவ்வளவு நேரமானாலும்‌ துயில்‌ 
உணர்ந்து எழுந்திருக்கச்‌ சம்மதி 
யாமலிருக்கறாய்‌ ; 

ஒரு கணம்‌ என்றாலும்‌ பிரிவைப்‌ 
பொறுக்கும்‌ வல்லமையற்றவளா 
யிருக்கிறாய்‌ ; 


: இப்படிச்‌ செய்வது. உன்‌: ஸ்வ 


ரூபத்திற்கும்‌ ஒத்ததில்லை; உன்‌ 
ஸ்வபாவத்‌தற்கும்‌ ஒத்ததில்லை. 
74 


ர 
விளக்கம்‌. 


முந்திய பாட்டில்‌ நப்பின்னையை எழுப்பவே, அவளும்‌ 
கதவைத்‌. திறப்போமென்று புறப்பட்டாளாம்‌. : பீராட்டியை 
முன்னே போகாமல்‌ கண்ணன்‌ அப்பட்ட ஆய்ச்சியர்‌ மீண்டும்‌ 
கண்ணனை எழுப்புகிறார்கள்‌. 


கண்ணன்‌ . நப்பின்னையீன்‌ விருப்பத்திற்கு இணங்கி, வாய்‌ 
இறவாமல்‌ இருக்கிறானாம்‌. எனவே, கண்ணனை எழுப்புமாறு 
மீண்டும்‌ நப்பின்னையை வேண்டுகிறார்கள்‌. 

நந்தகோபரை * உந்து மதகளிற்றன்‌' என்று கூறியதற்கு 
இசைய, அவனுடைய மாளிகையில்‌ யானைத்‌ தந்தத்தால்‌ செய்த 
கால்களையுடைய கட்டில்‌ டெப்பதைக்‌ காண்‌இருர்கள்‌. 

கம்ஸன்‌ கண்ணன்‌ மீது ஏவிய குவலயாபீடம்‌ என்னும்‌ 
யானையின்‌ கொம்பைப்‌ பறித்துக்கொண்டு -வந்து செய்த 
கட்டில்‌ என்பர்‌. 

“வீர பத்தினியாகையாலே இவளுக்கு இதல்‌ அவ்விதம்‌ கண்‌ 
உறங்காது * என்பது வியாக்கியானம்‌. 


பஞ்ச சயனம்‌ : அழகு, குளிர்ச்சி, மென்மை, பரிமளம்‌, 
வெண்மை. என்ற -ஐந்து குணங்களையும்‌ - உடைய படுக்கை 
என்றும்‌: கூறுவர்‌... பஞ்சு, பட்டு, மென்மையான கம்பளம்‌, 
மலர்‌, தளிர்‌ என்ற ஐந்து பொருள்களால்‌ செய்த படுக்கை 
யென்றும்‌ கூறுவதுண்டு. 

* வாய்‌ திறவாய்‌ ': “நீ எழுந்து வராவிட்டாலும்‌ வாய்‌ 
இறந்தாவது எங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல 
லாகாதா ?₹' என்கிறார்கள்‌. £சிறுமியர்களே ! நீங்கள்‌ வருந்த 
வேண்டாம்‌ ; உங்கள்‌ காரியத்தை: முடித்து வைப்போம்‌” என்ற 
வார்த்தைகூடப்‌ புறப்ப்டவில்லையே உள்ளேயிருந்‌.து-என்கி 
றார்கள்‌. 

75 


மைத்‌ தடங்‌ கண்ணினாய்‌ :!: * மையிட்டெழுதோம்‌ ' என்‌ 
றிருக்கிற எங்களையும்‌ மையீடப்‌ பண்ணுவது உன்‌ கடமை 
யென்பது குறிப்பு. 
' தத்துவம்‌ அன்று தகவு: தத்துவம்‌; அன்று தகவு: 
* நாங்கள்‌ சொல்வது உண்மை; நீ இப்படிச்‌ செய்வது 
உனக்குத்‌ தகுதியன்று” என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌ 

தத்துவத்தை ஸ்வரூபமென்றும்‌, தகவை ஸ்வபாவமென்றும்‌ 
கொள்ளும்போது, * உன்னுடைய புருஷகார பாவத்துக்கும்‌ 
பொருந்தாது; கருபைக்கும்‌ பொருந்தாது” என்று பொருள்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

பகவான்‌ பிராட்டியின்‌ : பக்திக்கு வசப்பட்டிருக்கிறான்‌ 
என்பது இச்செய்யுளின்‌ முதல்‌ நான்கு அடிகளுக்கும்‌ 
என்பது உள்ளுறை. 

பிராட்டியும்‌ பெருமானும்‌ அடியார்களுக்காகக்‌ கருணே 
புரிய முற்படுவர்‌ என்ற குறிப்பும்‌ இதில்‌ காணப்படுகிறது. 

*மைத்தடங்கண்ணினாய்‌ !”: சுத்த ஸத்வமாகிய அஞ்ச 
னத்தையுடைய ஞானமுடையவளே ! 

புருஷகார பூதையான பீராட்டிக்கு எம்பெருமானை நம்‌ 
மோடு சேரவொட்டாமல்‌ செய்வது ஸ்வரூபமன்று என்பதை 
இப்பாசுரத்தின்‌ இறுதி அடி குறிப்பிடுகிறது. 


76 


சத கைரா புகள்‌ 
தகக நட்ட அக்க க்க, 
4 ௫ 


அமரர்க்கு முன்சென்று 


கப்பம்‌ தவிர்க்கும்‌ கலியே! துயிலெழாய்‌ 


20 
: ஏங்களை இப்போதே நீராடச்‌ செய்வாய்‌ * என்றூ 
தப்பின்னையையும்‌, அதற்குமுன்‌ ணா 
கண்ணனையும்‌ எழுப்புதல்‌ 


முப்பத்து மூவர்‌ அமரர்க்கு முன்சென்று 
கப்பம்‌ தவிர்க்கும்‌ கலியே ! துயிலெழாய்‌ ; 
செப்பம்‌ உடையாய்‌ ! திறலுடையாய்‌ ! செற்றார்க்கு 
வெப்பம்‌ கொடுக்கும்‌ விமலா ! துயிலெழாய்‌ ; 
செப்பன்ன மென்முலைச்‌ செவ்வாய்ச்‌ றுமருங்குல்‌ ' 
'நப்பின்னை நங்காய்‌ ! இருவே ! துயிலெழாய்‌ | 
உக்கமும்‌ தட்டொளியும்‌ தந்துன்‌ மணாளனை 
இப்போதே எம்மைநீ ராட்டேலோ ரெம்பாவாய்‌. : - 
77 


முப்பத்து மூவர்‌ அமரர்க்கு 
முன்‌ சென்று 


: முப்பத்து. மூன்று வகையான 

. தேவர்களுக்குத்‌ துன்பம்‌ வருவ 

- தற்கு. முன்னமே 
ட. ௩2 நினைத்த்‌ இடத்திற்குச்‌ சென்று, 

கப்பம்‌ தவிர்க்கும்‌ கலியே- : 


அவர்கள்‌ 


அவர்களுடைய:  நடுக்கத்தைத்‌ 
1 தவிர்ககின்ற மிடுக்குள்ள 
கண்ணனே ! : 


துயிலெழாய்‌ . 
செப்பம்‌ உடையாய்‌ 
திறல்‌ உடையாய்‌ 


செற்றார்க்கு வெப்பம்‌ 
கொடுக்கும்‌ ... 


விமலா துயிலழாய்‌ 


செப்பு அன்ன மென்முலை. 


செவ்வாய்‌ சிறு மருங்குல்‌ ' ' 


நப்பின்னை நங்காய்‌ 
இருவே துயிலெழாய்‌ 


உக்கமும்‌ தட்டொளியும்‌ . 
தந்து , 
உன்‌ மணாளனை 


'இப்போதே எம்மை 
நீராட்டு 


: உன்‌ மணவாளனாய 


துயில்‌ “நீங்கி “ எழுந்திருப்பாய்‌ ; 
“ : பக்தர்களைக்‌ காக்கவும்‌, இமையை 


அழிக்கவும்‌ வல்ல நேர்மையும்‌ 


' வல்லமையும்‌ வாய்ந்தவனே ! 
: அடியவர்களைப்‌ பகைத்தவர்களுக் 


குப்‌ பயமாகிய - ஜ்வரத்தைக்‌ 
கொடுக்கின்ற 
: பரிசுத்த '. சுபாவமுள்ளவனே ! 


துயில்‌ நீங்கி எழுந்திராய்‌ : 


: பொற்கலசம்‌ போன்றனவாய்‌ 
: மென்மையான ஸ்தனங்களையும்‌. 


பவளச்‌ செவ்வாயையும்‌, நுண்‌ 
ணிய இடையையும்‌ உடைய 
நப்பின்னைப்‌ பிராட்டியே ! 


: பெரிய பீராட்டியாராகய மகா 


லட்சுமி போன்றவளே ! துயில்‌ 
உணர்ந்து எழுந்திராய்‌ ; 


: எங்கள்‌ நோன்பிற்கு வேண்டிய 


விசிறியும்‌ கண்ணாடியும்‌ தந்து, 
கண்ண 
பிரானையும்‌ தந்து, 


: இந்தக்‌ கணத்திலேயே எங்களை 


நீராடச்‌ செய்வாய்‌. 
78 


விளக்கம்‌ 


முந்திய பாட்டில்‌ ஆய்ச்சியர்‌ தங்கள்‌ வருத்தம்‌ தோன்ற 
.நப்பீன்னைப்‌ பிராட்டியைக்‌ குறித்து, * தத்துவம்‌ அன்று தகவு ” 
என்று: குற்றம்‌ கூறத்‌ துணிந்த போதிலும்‌, நப்பின்னைப்‌ 
பிராட்டிக்கு அதனால்‌ சிறிதும்‌ வருத்தம்‌ ஏற்படவில்லை. எம்‌ 
“பெருமான்‌ இருவுள்ளம்‌ அறிந்து. விண்ணப்பம்‌ செய்யலா 
மென்று பேசாமல்‌ பள்ளி கொண்டிருந்தாளாம்‌. 


ஆய்ச்சியர்‌ மீண்டும்‌ கண்ணனையே எழுப்பிப்‌ பார்ப்போ 
மென்று அவனுடைய துஷ்ட நிக்கரக சிஷ்ட பரிபாலனப்‌ 
பெருமையிலே சிஷ்ட பரிபாலனச்‌ சிறப்பை முற்படக்கூறி, 
அடியவர்களின்‌ சத்துருக்களுக்கு வெப்பம்‌ கொடுக்கும்‌ பரிசுத்த 
ஆற்றலையும்‌ பாராட்டித்‌ துயிலெழ வேண்டினார்கள்‌. 


கண்ணபிீரானும்‌ வாய்‌ இறவாமலிருக்க ஆய்ச்சியர்‌, : * நாம்‌ 
நப்பின்னைப்‌ -' பிராட்டியைச்‌ சற்று வெறுத்துப்‌ ' பேசியது 
கண்ணனுக்கும்‌ வெறுப்பை விளைவித்திருக்கக்‌ கூடும்‌. அவளைப்‌ 
புகழ்ந்து பேசினால்‌ இவனுக்கும்‌ நம்மீதுள்ள கோபம்‌ தணியும்‌' 
என்று நினைக்கிறார்கள்‌. ஆகவே, மறுபடியும்‌ நப்பின்னைப்‌ 
பிராட்டியையே புகழ்ந்து அவள்‌ மூலமாகவே தங்கள்‌ விருப்பத்‌ 
தைப்‌ பெற முயல்கிறார்கள்‌, இப்பாசுரத்திலே. 


“முப்பத்துமூவர்‌ அமரர்‌”: அஷ்ட வஸுக்கள்‌ என்ற எட்டுப்‌ 
பேரும்‌, ஏகாதச ருத்திரர்‌ என்ற பதினொருவரும்‌, தவாதசாதித்‌ 
இயர்‌ என்ற பன்னிருவரும்‌, அசுவினி . தேவதைகள்‌ என்ற 
இரட்டையரும்‌ சேர்ந்து முப்பத்துமூவர்‌. இவர்களைப்‌ பிரதான 
ராகவுடைய தேவ ஜனத்தை முப்பத்து முக்கோடி, என்பர்‌. 


* நோவு வருவதற்கு முன்னே சென்று தேவர்களை ரட்சக்‌ 
கும்‌ நீ நோவு பட்டு வந்த எங்களை ரட்சிக்கலாகாதோ ₹ அவர்‌ 
79 


களுக்காகச்‌ சென்று உதவும்‌ நீ உன்‌ வாசலிலே வந்த எங்‌ 
களுக்கு உதவலாகாதோ ₹ துக்க நிவிர்த்தி காண ஆசைப்பட்ட 
தேவர்களுக்கு உதவும்‌ நீ, உன்னைக்‌ காண ஆசைப்படும்‌ அபலை 
களுக்கு, உதவலாகாதோ ?' இது ரதன்‌ முதல்‌ இரண்டு”: 
அடிகளின்‌ குறிப்பு. . _ 

“துயில்‌ எழாய்‌” :: * அம்பு எய்ய வேணுமா ங்க 
எழுந்திருந்து நோக்க அமையாதோ ?' என்பது வியாக்கியானம்‌. 
எம்மை ' என்று விரகம்‌ இன்ற உடம்பைக்‌ காட்டுகிறார்களாம்‌. 


உள்ளுறை பொருள்‌ 


அகங்காரம்‌ மமகாரம்‌-— அதாவது அகப்பற்று, புறப்பற்று-- 
இவற்றின்‌ நிவிர்த்தயை எங்களுக்குத்‌ தந்து, ஸ்வரூப ஞானத்‌ 
தையும்‌ கொடுத்து இறைவனை எங்களோடு சேர்ப்பிக்க வேண்‌ 
டும்‌ என்று உலக அன்னையாகிய பிராட்டியை நோக்க மன்றாடு 
வது இப்பாசுரத்தின்‌ உள்ளுறை. அமரர்‌ :. ஞானிகள்‌. 

அஞ்ஞானம்‌ உண்டாவதற்கு முன்னமே அதைத்‌ தடுத்து 

அந்தப்‌ பயத்தைப்‌ போக்கடிக்கறொன்‌ இறைவன்‌ என்பது முதல்‌ 
இரண்டு அடிகளின்‌ உட்பொருள்‌.- செற்றார்‌ : . பாகவத 
விரோஇகள்‌. ் 

விசிறியாகிய ஆலவட்டம்‌, , கைங்கரியத்திலே அகப்பற்று 
புறப்பற்று என்னும்‌ மாசுகளை விசிறித்‌ தள்ளுவதற்கு அறிகுறி. 
கண்ணாடி : ஸ்வரூப ஞான ஒளி. 


9 அ கிரில்‌ மை அசை அகில்‌ 


சசி 


அவி அ. க்ஷ அடி அஷ்‌ ஆ ஷை ஸி ஷே 0 ஆ ௦௭. 
செய்கு ௬௮ ஓட ௯௮ ௮௨௧௮ 0௪ 


| 
& 
ட்‌ 
ல்‌ 
€ 
ட 
ட்‌ 
5 
்‌ 
14 


| ச ்‌ 
(1 (த! அ 
ட | -! 


ஏற்ற கலங்கள்‌ எதிர்பொங்கி மீதளிப்ப 
மாற்றாதே பால்சொரியும்‌ வள்ளற்‌ பெரும்பசுக்கள்‌ 
ஆற்றப்‌ படைத்தான்‌ மகனே! 


EE CAE te 


அகல்‌ அ 
1 247424 


லல வலக 
3 


21 


நப்பின்னை உள்ளிட்ட அனைவரும்‌ 
கண்ணனது வீரத்தைப்‌ புகழ்ந்து 
துயில்‌ உணர்த்துதல்‌ 
ஏற்ற கலங்கள்‌ எதிர்பொங்கு மீதளிப்ப 
மாற்ருதே பால்சொரியும்‌ வள்ளற்‌ பெரும்பசுக்கள்‌ 
ஆற்றப்‌ படைத்தான்‌ மகனே | அறிவுறாய்‌ | 
ஊற்றம்‌ உடையாய்‌ ! பெரியாய்‌ ! உலகினில்‌ 
தோற்றமாய்‌ நின்ற ௬டரே ! துயிலெழாய்‌ ; 
மாற்றார்‌ உனக்கு வலிதொலைந்துன்‌ வாசற்கண்‌ 
ஆற்றாது வந்துன்‌ அடிபணியு மாபோலே, 
போற்றியாம்‌ வந்தோம்‌ புகழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌. 


81 
திர 


ஏற்ற கலங்கள்‌ 


எதிர்‌ பொங்கி மீது அளிப்ப 


மாற்றாதே பால்‌ சொரியும்‌ 
வள்ளல்‌ பெரும்‌ பசுக்கள்‌ 


ஆற்றப்‌ படைத்தான்‌ 
மகனே 

அறிவுறாய்‌ 

ஊற்றம்‌ உடையாய்‌ 


பெரியாய்‌ 


உலகினில்‌ தோற்றமாய்‌ 
நின்ற சுடரே 

துயில்‌ எழாய்‌ 

மாற்றார்‌ உனக்கு 
வலி தொலைந்து 

உன்‌ வாசல்‌ கண்‌ 
ஆற்றாது வந்து 

உன்‌ அடி. பணியுமா 
போலே 

போற்றி யாம்‌ வந்தோம்‌ 
புகழ்ந்து 


: நிறைந்து - எதிராகப்‌ 


: கறந்த பாலை ஏற்றுக்கொண்ட 


பாத்திரங்களெல்லாம்‌ 
பொங்கி 
மேலே வழியும்படியாக 


: இடைவீடாமல்‌ பாலைச்‌ சொரியும்‌ 
! வண்மைக்‌ குணம்‌ உள்ள பெரிய 


பசுக்களை 


! மிகுதியாக உடைய நந்தகோப 


ரது பிள்ளையான கண்ணனே ! 


: எழுந்திருப்பாய்‌ ; 
: அடியாரைக்‌ காப்பதில்‌ சிரத்தை 


உடையனே ! வேதங்களால்‌ பிரதி 
பாதிக்கப்படும்‌ திண்மை வாய்ந்த 
வனே ! ' 


: அந்த வேதங்களாலும்‌ காண 


முடியாத பெரியவனே ! 


: இவ்வுலகத்திலே அவ தரித்து 


நின்ற தேஜோரூபியே ! 


: துயிலுணர்ந்து எழுந்திருப்பாய்‌ ; 
: பகைவர்கள்‌ உனக்கு 


எதிரே 
வலிமையொழிந்து 


: உன்‌ வாசலில்‌ கதியற்று வந்து, 


: உன்‌ திருவடிகளில்‌ வந்து விழு 


விழுவது போல 


: நாங்களும்‌ உன்னைப்‌ புகழ்ந்து 


பல்லாண்டு பாடிக்‌ கொண்டு 
வந்து சேர்ந்தோம்‌. 
82 


ச விளக்கம்‌ லு 

முந்திய பாட்டில்‌ நப்பின்னையை எழுப்பியதும்‌ , அவள்‌ 
எழுந்து வந்து, தோழிகளே ! நானும்‌ உங்களில்‌ ஒருத்தி 
யன்றோ ₹ உங்கள்‌ ' காரியத்தை நிறைவேற்றி . வைக்கிறேன்‌. 
நாம்‌ - எல்லாரும்‌ சேர்ந்து கண்ணபிரானை வேண்டிக்கொள்‌ 
வோம்‌, - வாருங்கள்‌ * என்று சொன்னாள்‌. அந்த நிலையில்‌ 
அனைவரும்‌ . கண்ணனைத்‌ துயிலுணர்த்துறொோர்கள்‌, இப்பாசு 
ரத்திலே. 

நந்தகோபருடைய கறவைச்‌ செல்வம்‌, முதல்‌ இரண்டரை 
அடிகளில்‌ புகழப்படுகன்றது. ஏற்கெனவே நந்தகோபரின்‌ 
அறநெறிச்‌ சிறப்பையும்‌, தோள்வலிச்‌ சிறப்பையும்‌ புகழ்ந்தவர்‌ 
களல்லவா ₹ 

“ஏற்ற கலங்கள்‌ எதிர்பொங்கி மீதளிப்ப”: “கலமிடாதோர்‌ 
தாழ்வே ; இட்ட கலங்களெல்லாம்‌ நிறையும்‌ ; ஏலாத கலங்‌ 
கஸ்‌்‌ நிறையாதொழிறெது பாலின்‌ வெற்பன்‌ என்பது 
வியாக்கியானம்‌. 

இப்பசுக்களும்‌ கண்ணனைப்‌ போலவே இருக்கின்றவாம்‌ ; 
ஆசைப்படாதவர்களீன்‌, குற்றமே . யல்லது . கண்ணன்‌ அரு 
ளுக்குக்‌ குறையில்லையே ! பெரும்‌ பசுக்கள்‌: *ஒருஷ்ண ஸ்பரிசத்‌ 
தாலே வளருகையாலே !' 

“உலகினில்‌ தோற்றமாய்‌ நின்ற சுடரே !' : சாவாது பிற 
வாது ஆதிமூலமாக இருக்கும்‌ பகவான்‌ உலகு படும்‌ துயர்‌ 
இர்ப்பதற்காகப்‌ பிறக்கப்‌ பிறக்க, * சாணையிலிட்ட மாணிக்கம்‌ 
போலே' ஒளி விடுகிறான்‌ என்பர்‌. “துயில்‌ எழாய்‌”: இப்போது 
உணராமையாலே அந்தச்‌ சுடரும்‌ ஒளி மழுங்கப்‌ போகிறதே !- 
என்கிறார்கள்‌. 

“மாற்றார்‌”: நாராயண சம்பந்தம்‌ எல்லாரோடும்‌ ஒத்திருப்‌ 
பதுதான்‌; எனினும்‌ அடியார்களின்‌ விரோதிகள்‌ இவனுக்கும்‌ 

88. 


விரோதிகள்‌. * அம்புக்குத்‌, தோற்று எதிரிகள்‌ வருமாபோலே 
உன்‌ குணங்களுக்குத்‌ தோற்று வந்தோம்‌ !' என்கிறார்கள்‌. 


“போற்றி யாம்‌ வந்தோம்‌”: * பெரியாழ்வார்‌ போலே வந்‌ - 
தோம்‌ ; அவர்‌ தம்மைப்‌ பேணாதே உன்னைப்‌ பேணினாற்போலே 
நாங்களும்‌ எங்கள்‌ ஸ்வரூபத்தைப்‌ பாராதே, ஆற்றாமை இருந்த 
இடத்தில்‌ இருக்க. வொட்டாமையாலே வந்தோம்‌' என்றார்‌ 
கள்‌. “புகழ்ந்து? : இவர்களைத்‌ தோற்பித்த அவனுடைய கல்‌ 
யாண குணங்களைச்‌ சொல்லி. 


உள்ளுறை பொருள்‌ 


வள்ளல்‌ பெரும்‌ பசுக்கள்‌ : நல்லாசிரியர்களுக்கு அறிகுறி. 
ஏற்ற கலங்கள்‌ : உபதேசத்துக்குப்‌ பாத்திரரான சிஷ்யர்கள்‌. 
ஆசிரியர்களின்‌ உபதேசத்தாலே இவர்கள்‌, ஏற்ற கலங்கள்‌ 
நிறைவதுபோல்‌ பரிபூர்ண ஞானம்‌ பெறுவதுடன்‌,. ஆசாரிய 
னுக்கும்‌ யுக்தி உபதேசம்‌ செய்ய வல்லவ ராகறார்கள்‌. 
ஞானம்‌ அப்படிப்‌ பொங்கி வழிகிறதாம்‌. ர 

இத்தகைய சிஷ்யர்களையுடைய ஆசாரியனுக்கு இறைவன்‌ 
விதேயனாதறான்‌. ஊற்றம்‌ : விசேஷ அர்த்தத்தில்‌, ஆச்ரித 
பட்சபாதம்‌, ்‌ 


த 


84 


க பஸ்‌ அகட்ட அழிவது, 


ஆ 


A: 


னை 
= ARRAS 


ஆடவ 
A 
அல்‌ 


ஸ்ர 


3] 1444 ~~ 
அ] உவ 


MO 
PAE 


pg 
42+ 
அ டக தில. 


அரசர்‌... 


நின்‌ பள்ளிக்கட்‌ டிற்கீழே 
இருப்பார்போல்‌ வந்து தலைப்பெய்தோம்‌... 


செங்கண்‌ சிறுச்சிறிதே எம்மேல்‌ விழியாவோ ? 


சங்கம்‌ 


01 


{1 


STAID ATS 


1 


22 


கண்ணன்‌ தன்‌ கண்களால்‌ 
மெல்லமெல்லக்‌ கடாட்சிக்கவேணும்‌ 
என்று பிரார்த்திப்பது 

அங்கண்மா ஞாலத்‌ தரசர்‌ அபிமான 

பங்கமாய்‌ வந்துநின்‌ பள்ளிக்கட்‌ டிற்ழே 
சங்கம்‌ இருப்பார்போல்‌, வந்து தலைப்பெய்தோம்‌. 

கிங்கிணி வாய்ச்செய்த தாமரைப்‌ பூப்போல, 
செங்கண்‌ சிறுச்சிறிதே எம்மேல்‌ விழியாவோ ? 

திங்களும்‌ ஆதித்‌ இயனும்‌ எழுந்நாற்போல்‌, 
அங்கண்‌ இரண்டுங்கொண் டெங்கள்மேல்‌ நோக்குடியேல்‌ 

எங்கள்மேல்‌ சாபம்‌ இழிந்தேலோ ரெம்பாவாய்‌. 


86 


அங்கண்மா ஞாலத்து அரசர்‌ : 


அபிமான பங்கமாய்‌ வந்து 


நின்‌ பள்ளிக்‌ கட்டில்‌ ழே 
சங்கம்‌ இருப்பார்போல்‌ 


வந்து தலைப்பெய்தோம்‌ 


இங்கிணிவாய்ச்‌ செய்த : 


தாமரைப்‌ பூப்போலே 
செங்கண்‌ ஹறுச்‌ சிறிதே 


எம்‌ மேல்‌ விழியாவோ 


இங்க ளு ம்‌ ஆதித்தியனும்‌ : 
எழுந்தாற்‌ போல்‌ 
அங்கண்‌ இரண்டும்கொண்டு : 


எங்கள்‌ மேல்‌ சாபம்‌ இழிந்து : 


எங்கள்‌ மேல்‌ நோக்குஇ 


அழகிய விசாலமான பெரிய 
பூமியை ஆண்ட அரசர்கள்‌ 


: * நமக்கு மேற்பட்டவர்‌ இல்லை * 


யென்னும்‌ அகங்காரம்‌ அடங்‌ 
வந்து, 


: நீ பள்ளிகொண்டிருக்றெ கட்டி 


லுக்குப்‌ பக்கத்தில்‌ 


: இரள்‌திரளாக வந்‌இருப்பதுபோல்‌, 
: நாங்களும்‌ உன்னை அணுகப்‌ 


பெற்றோம்‌ ; 
இண்‌்டுணியின்‌ வாய்‌ போல்‌ சிறிது 


மலர்ந்த செந்தாமரைப்‌ பூவைப்‌ 
போல 


: காதலாகிக்‌ கசிந்து சிவந்த கண்‌ 


கள்‌ சிறிது சிறிதாக 


: எங்கள்‌ மேல்‌ வீழிக்கலாகாதோ ₹ 


சந்திர. சூரியர்கள்‌ ஒருசேர 
உதயஞ்‌ செய்தாற்‌ போல்‌. 
அழகிய இரண்டு கண்களாலும்‌, 


எங்களிடமுள்ள: பிரிவுத்‌. துய 
ராகிய . பாவம்‌. கழிந்து 
போகும்படி, 


: எங்களைக்‌ கடாட்டுப்பாயாக. 


86 


௧ விளக்கம்‌ Te பவட ml வர 

3 மாஞாலத்து அரசர்‌ அபிமான பங்கமாய்‌” “ இப்பரப்‌ 
பெல்லாம்‌ எனது '* என்று அகங்கரிப்பது [' அனில்‌ 
பூமியை (வாமனன்‌ மண்ணை)த்‌ தங்களுடையது என்று மயங்கி 
வீண்‌ பெருமை பாராட்டுவது. பள்ளிக்‌ கட்டில்‌ கீழே : சிங்கா 
சனத்தின்‌ ழே என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 


அவர்களைக்‌ கண்‌ ணனுடைய வலிமை ற்ப ; 
இவர்களைக்‌ கிருஷ்ண குணம்‌ தோற்பித்தது; * எல்லாரையும்‌ 
எழுப்பிப்‌ பட்ட விசனமெல்லாம்‌ ஸபலமாம்படி வந்து இட்டப்‌ 
பெற்றோம்‌ ' என்கிறார்கள்‌. 


விழியாவோ ?  *கோடையோடின பயீரிலே ஒரு 
பாட்டம்‌ ” மழை விழுவதுபோல்‌, கண்ணனின்‌ வ்‌ 
விழவேணும்‌ என்பது இவர்கள்‌ மனோரதம்‌. 


திங்களும்‌ ஆதித்தியனும்‌ எழுந்தாற்‌ போல்‌ : அநுகூல 
ருக்கு வெண்ணிலவு போல்‌ கருணை பொழிந்து, பீரதிகூலருக்கு 
அணுகவொண்ணாத கண்கள்‌ என்பது குறிப்பு. அஞ்ஞான 
இருள்‌ போவதற்கும்‌, கண்ணனைப்‌ பெறாத வெப்பம்‌ ஆறுவ 
தற்கும்‌ உரிய கண்கள்‌ என்ற குறிப்பும்‌ இங்கே தோன்றுகிறது. 


ஆதித்தனுடைய பிரதாபமும்‌ இங்களின்‌ குளிர்ச்சியும்‌. குடி 
கொண்டிருக்கும்‌ கண்கள்‌ என்றும்‌ கூ ற்லாம்‌. எனினும்‌, கண்ண 
பிரானின்‌ அருளுக்குச்‌ சந்திரனும்‌ ஒப்பல்ல ; கண்ணன்‌ கோபத்‌ 
தற்குச்‌ சூரிய வெப்பமும்‌ ஒப்பல்ல என்பர்‌. 


வாய்ப்‌ பக்கம்‌ கொஞ்சம்‌ இறந்த ஒருவகைச்‌ சதங்கை 

கிங்கிணி. முழுநோக்கு அல்லது பூர்ண கடாட்சம்‌ என்னும்‌ 

பேரொளியைத்‌ தாங்கமுடியாது ; அது தங்களை அப்படியே 
87 


கூசச்‌ செய்துவிடும்‌ என்று கருதியவர்போல்‌, பொறுக்கப்‌ 
பொறுக்கக்‌ கடாட்9ிக்க வேணும்‌ என்று பிரார்த்திக்கறார்கள்‌. 


கதிர்மதியம்‌ போல்‌ முகத்தான்‌ என்று முதலாவது 
பாட்டில்‌ கூறியதை நினைப்பூட்டுநறெது, “திங்களும்‌ ஆதித்‌ 
தியனும்‌ எழுந்தாற்‌ போல்‌' என்னும்‌ சொற்றொடர்‌. இங்களும்‌ 
ஆதித்‌தியனும்‌ ஒரே காலத்தில்‌ உதிக்கத்‌ தாமரை மலர்‌ பாதி 
மூடியும்‌ பாதி மலர்ந்தும்‌ இருப்பதுபோல்‌, கண்ணனுடைய 
செந்தாமரைக்‌ கண்களும்‌ அன்பரின்‌ குற்றங்குறைகளுக்குப்‌ 
பாதி மூடியும்‌; அவர்களைக்‌ கடாட்சிக்கப்‌ பாதி திறந்தும்‌ 
இருக்கும்‌ என்று பொருள்‌ கூறுவதும்‌ உண்டு. 


பிரிவுத்‌ துயரத்தைச்‌ சாபம்‌ என்றது, சாபம்‌ போல்‌ அவ்‌ 

வளவு கொடுமையாக அனுபவித்தே தீர்க்க நேர்ந்தது குறித்து. 
உள்ளுறை பொருள்‌ 

£பகவானாகிய நீயே உபாயம்‌ என்னும்‌ ஞானத்தைப்‌ பிறப்‌ 
பிக்கவேண்டும்‌ ; எங்கள்‌ தேஹாத்மாபிமானத்தைப்‌ போக்க 
வேண்டும்‌ ; நீ உவந்த கைங்கரியத்தில்‌ நாங்கள்‌ ஈடுபடுமாறு 
உன்‌ கருணை நோக்கம்‌ சிறிது சிறிதாக எங்கள்‌ மேல்‌ வீழ 
வேண்டும்‌ ; உன்னை இழந்திருந்த துயரம்‌ நீங்கவேண்டும்‌ ' 
என்று பாகவதர்கள்‌ செய்துகொள்ளும்‌ பிரார்த்தனை இப்பாசு 
ரத்தின்‌ உள்ளுறை. 

அவன்‌ கடாட்சம்‌ ஒருங்கே சுகரூபமாயும்‌ அஞ்ஞான 
நிவர்த்தகமாயும்‌ இருக்கும்‌ என்பது குறிப்பு. 


மங்கள 
வு 2 EF 
> MIM 2 = 


88 


சிங்கம்‌... 


நிமிர்ந்து முழங்கிப்‌ புறப்பட்டுப்‌ 
போதருமா போலேரீ... 
சீரிய சிங்கா சனத்திருந்து 


23 


யசோதை இளஞ்சிங்கத்தை நோக்க, 
“நீ சிங்காதனத்தில்‌ வீற்றிருந்து 
விண்ணப்பம்‌ கேட்பாய்‌” என்பது 

மாரி மலைமுழைஞ்சில்‌ மன்னிக்‌ டெந்துறங்கும்‌ 

சீரிய சிங்கம்‌ அறிவுற்றுந்‌ தீவிழித்து 
வேரி மயிர்பொங்க எப்பாடும்‌ பேர்ந்துதறி 

மூரி நிமிர்ந்து முழங்கப்‌ புறப்பட்டுப்‌ 
போதருமா போலே,நீ பூவைப்பூ வண்ணா !உன்‌ 

கோயில்நின்‌ றிங்ஙனே போந்தருளிக்‌ கோப்புடைய 
இரிய சிங்கா சனத்திருந்துடயாம்வந்த 

காரியம்‌ ஆராய்ந்‌ தருளேலோ ரெம்பாவாய்‌. 


89 


மாரிமலை முழைஞ்சில்‌ 


மன்னிக்‌ டெந்துறங்கும்‌' 
சீரிய சிங்கம்‌ அறிவுற்று 


ஜீ வீழித்து 


வேரி மயிர்‌ பொங்க 


எப்பாடும்‌ பேர்ந்து உதறி 


மூரி நிமிர்ந்து முழங்கி 


புறப்பட்டுப்‌ 
போலே 


பூவைப்‌ பூவண்ணா நீ 


உன்‌ கோயில்‌ நின்று: 


ஒடி 


போதருமா ்‌ 


இங்ஙனே போந்தருளி 


கோப்புடைய சரிய: 


சிங்காசனத்து 


யாம்‌ வந்த 


ஆராய்ந்தருள்‌ 


இருந்து 


காரியம்‌: 


: மழைக்‌. காலத்திலே மலைக்‌ 


குகையில்‌ 


: பொருந்திப்‌ படுத்துறங்கும்‌ 
: இறப்பு வாய்ந்த சிங்கம்‌ உறக்கம்‌ 


தெளிந்து, 
நெருப்புப்‌ பொறி பறக்கக்‌ 
கண்களை விழித்துக்கொண்டு, 


: ஒருவகை மணமுள்ள உளைமயிர்‌ 


பொங்கும்படி 


: எப்பக்கமும்‌ புடைபெயர்ந்து-- 


அதாவது அசைந்துகொடுத்தும்‌ 
உடம்பை உதறிக்கொண்டும்‌ ; 


: சோம்பல்‌ முறித்துப்‌ பெருமை 


தோன்ற நிமிர்ந்து கர்ஜித்து, 
குகையிலிருந்து ' வெளிப்பட்டு 
வருவதுபோல, 


: காயாம்பூவைப்‌ போன்ற நீல 


நிறத்தையுடைய நீ 
உன்னுடைய இருப்பீடத்தி 


லிருந்து - நாங்கள்‌ . . இருக்கும்‌ 
. இவ்விடத்திற்கு எழுந்தருளி 


அழகிய வேலைப்பாடுகள்‌ 
அமைந்த சிறந்த சிங்காதனத்தில்‌ . 
வீற்றிருந்து, 
நாங்கள்‌: வந்த காரியத்தை 
விசாரித்து அருள்செய்வாயாக. 
90 


விளக்கம்‌ ்‌ 
“வேறு புகலிடம்‌ இன்றி உன்னை நோக்கி வந்தோம்‌ * 
என்று ஆய்ச்சியர்‌ கூறியதைப்‌ படுத்திருந்தபடியே கேட்‌ 
டருளினான்‌ கண்ணன்‌. அந்த நிலையிலேயே அவர்களை 
நோக்கி, “உங்களுக்கு நான்‌ செய்யவேண்டியதென்ன ₹'-என்று 
விசாரித்தான்‌. 


அது கேட்ட ஆய்ச்சியர்‌ * பெருமானே! எங்கள்‌ ட்ரை. 
இப்படி, இரகசியமாகத்‌ தெரிவிக்கக்கூடியதல்ல. நீ ஆஸ்தான 
மண்டபத்திற்குக்‌ கம்பீரமாக எழுந்தருளிச்‌ சிங்காதனத்தில்‌ 
வீற்றிருந்து எங்கள்‌ காரியத்தை விசாரித்தருளவேணும்‌. 
யசோதை இளஞ்சங்க '' மாகிய நீ மலைக்குகையிலிருந்து 
சிங்கம்‌ புறப்படுவதுபோல எழுந்தருளவேணும்‌ ' என்று பிரார்த்‌ 
திக்கிறார்கள்‌. 

இதையைத்‌ * தேர்த்தட்டில்‌ வார்த்தை என்பர்‌. இங்கே 
ஆய்ச்சியர்‌ கண்ணனை நோக்கி, “படுக்கையில்‌ வார்த்தையாய்ப்‌ 
போகாமே தனி மண்டபத்தில்‌ வார்த்தையாகவேணும்‌ ' என்‌ 
இறார்கள்‌. ஆஸ்தான மணிமண்டபச்‌ கவ கத்தித்‌ நினைப்‌ 
பிட்டது, பேசியது' அறுதியாக இருக்குமாம்‌. ப 


உள்ளுறை பொருள்‌ 


பகவானே உபாயம்‌ என்று அதிதீவிர நிலையில்‌ உள்ள பாக 
வதர்களின்‌ விருப்பத்தை நிறைவேற்ற, இறைவன்‌ கம்பீரமாகத்‌ 
தானே முந்தி வந்தருள்வான்‌ என்னும்‌ பொருள்‌ உள்ளுறையாக 
இப்பாசுரத்தில்‌ தோன்றும்‌ என்பர்‌. 


கோப்புடைய சீரிய சிங்காசனம்‌ ; * ஏழுலகும்‌ தொழிலாக 
வகுப்புண்டதாய்‌, நினைப்பிட்ட காரியம்‌ தலைக்கட்டும்படியான 
சீர்மையையுடைய ஸீம்ஹாஸனம்‌ ' என்பது வியாக்கியானம்‌, 
தர்மம்‌, அதர்மம்‌, ஞானம்‌, அஞ்ஞானம்‌, வைராக்கியம்‌. 


91 


அவைராக்கியம்‌, ஐசுவரியம்‌, அறைசுவரியம்‌ என்கற எட்டுக்‌ 
கால்களையுடைய தர்மாதிபீடம்‌ என்னும்‌ ஆசனம்‌ பரமபதத்தில்‌ 
உள்ளதென்றும்‌, அதே ஆசனம்‌ இங்கே கண்ணனுக்குச்‌ சிங்கா 
தனமாக அமைந்துள்ள தென்றும்‌ கூறுவர்‌. 


கவிநயம்‌ 


இங்கத்தின்‌ கம்பீரமான தோற்றமும்‌ புறப்பாடும்‌ விசேஷ 
மான கவிச்சுவையுடன்‌ வருணிக்கப்படுகின்‌ றன. 


மலைக்குகையில்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்த ராஜூங்கம்‌ அறி; 
வுற்றுத்‌ தீவீழித்துப்‌ பீடரிரோமம்‌ பொங்க நாலுபுறமும்‌. 
அசைந்து கொடுத்து உடம்பை உதறிச்‌ சோம்பல்‌ முறித்து வீர 
கர்ஜனை செய்துகொண்டு தன்‌ குகையிலிருந்து வெளிக்கிளம்பி 
வருவது, இந்தப்‌ பாட்டின்‌ நாலரை அடிகளில்‌ கம்பீரமாக 
வருணிக்கப்படுகிறது. 


* பூவைப்‌ பூவண்ண 'னாகிய கண்ணன்‌ யசோதை இளஞ்‌ 
சிங்கமாய்‌, இவர்களது காதலுக்கு உரிய புருஷ ஸிம்ம 
மாதலின்‌, ராஜசிங்கம்போல நடையழகு காட்டிவரவேண்டு 
மென்றும்‌, தேவாதிதேவனாதலின்‌ சிரிய சிங்காசனத்தில்‌ ராஜாதி 
ராஜன்போல்‌ வீற்றிருந்து தங்கள்‌ காரியத்தை விசாரித்தருள 
வேணுமென்றும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. இந்தக்‌ கண்ணன்‌ இருக்‌ 
கோலம்‌ இக்கோதை தமிழில்‌ ஓர்‌ அற்புதமான கவிச்‌சித்திரமாக 
அமைந்திருக்கிறது. 


குன்று குடையா எடுத்தாய்‌ ! குணம்போற்றி 
வென்று பகைகெடுக்கும்‌ நின்கையில்‌ வேல்போற்றி 


(05௪. 1 


ie Ce ATCA 


24 


கண்ணனது நடையழகும்‌ 
வடிவழகும்‌ கண்டு 
வாழ்த்துவது 

£ அன்றிவ்‌ வுலகம்‌ அளந்தாய்‌ ! அடிபோற்றி, 

:'சென்றங்குத்‌ தென்னிலங்கை செற்றாய்‌ ! திறல்போற்றி,. 
பொன்றச்‌ சகடம்‌ உதைத்தாய்‌ ! புகழ்போற்றி, 

கன்று குணிலா எறிந்தாய்‌ ! கழல்போற்றி, 
குன்று குடையா எடுத்தாய்‌ ! குணம்போற்றி, 

வென்று பகைகொடுக்கும்‌ நின்கையில்‌ வேல்பேரற்றி,. 
என்றென்றுன்‌ சேவகமே ஏத்திப்‌ பறைகொள்வான்‌ 
இன்றுயாம்‌ வந்தோம்‌, இரங்கேலோ ரெம்பாவாய்‌. 


93 


அன்று வல இத 
அளந்தாய்‌ 


அடி போற்றி 


சென்று அங்கு 
இலங்கை செற்றாய்‌ 


இறல்‌ போற்றி 
பெொன்றச்‌ 
உதைத்தாய்‌ 


புகழ்‌ போற்றி 
கன்று குணிலா எறிந்தாய்‌ 


கழல்‌ போற்றி 


குன்று குடையா எடுத்தாய்‌ : 


குணம்‌ போற்றி 

“வென்று பகை கெடுக்கும்‌ 

.நின்‌ கையில்‌ வேல்‌ போற்றி 

என்று என்று 
சேவகமே ஏத்தி 


(பறை கொள்வான்‌ இன்று : 


யாம்‌ வந்தோம்‌ இரங்கு 


்‌ தென்‌ : 


ணை [DSS 


உன்‌ : 


அக்காலத்தில்‌ இவ்வுலகங்களை 


“யெல்லாம்‌ அளந்தருளியவனே ! 
! உன்‌ . இருவடிகள்‌ 


பல்லாண்டு 
வாழ்க ; 

ராவணன்‌ இருந்த இடம்‌ போய்த்‌ 
தென்‌ இலங்கை அரக்கர்களை 
அழித்தருளியவனே ! 


: உன்‌ இறமைக்கு மங்களம்‌ ; 


சகடாசுரன்‌ அழியும்படி. உதைத்‌ 
தருளியவே ! 


: உன்‌ புகழுக்கு மங்களம்‌ ; 


: கன்றின்‌ வடிவாக வந்த அசுரனை 


எறிதடியாக விளங்கனி வடிவா 
யிருந்த அசுரன்மேல்‌ எறிந்தருளி 
யவனே ! ' 


: உன்‌ திருவடிகளுக்கு மங்களம்‌ ; 


கோவர்த்தன மலையைக்‌ குடை 
யாக எடுத்தருளியவனே ! 


: உன்‌ குணத்திற்கு மங்களம்‌ ; 
: பகையை வென்றெொழிக்கும்‌: 
: உன்‌ கை வேலுக்கு மங்களம்‌ ; 


என்று இவ்விதமாகப்‌ பலவாறு 
உன்‌ வீர. சரிதத்தையே புகழ்ந்து” 
பறையைப்‌ பெற்றுக்கொள்ள 
இப்போது நாங்கள்‌ வந்தோம்‌; 
இரங்குவாய்‌, 

94 


ட விளக்கம்‌ 
ஆய்ச்சியர்‌ வேண்டுகோளுக்கு இணங்கிக்‌ கண்ணன்‌ வெளி 
மண்ட்பத்திலுள்ள ஸிம்மாஸனத்தை நோக்கி வருகிறான்‌. அந்த 
நடையழகு கண்டதுமே வந்த காரியத்தை மறந்துவிடுகிறார்கள்‌. 


முதன்‌ முதல்‌ அந்த நடையழகுக்குப்‌ பல்லாண்டு பாடுக 
றார்கள்‌. பிறகு, ஸ்ரீராமாவதாரத்திலே நிகழ்ந்த வீர சரிதத்தை 
வாழ்த்துகிறார்கள்‌. அப்பால்‌, கண்ணனுடைய வீர சரிதத்தைப்‌ 
போற்றுகிறார்கள்‌. கடைசியொகவே தாம்‌ வந்த காரியத்தை ஞாப 
கப்படுத்தக்கொண்டு தமது வேண்டுகோளைத்‌ தெரிவிக்கிறார்கள்‌ . 


கண்ணனது வடிவு இவர்களைப்‌ படுத்தும்‌ பாடு இது, 
காணும்‌ அளவும்‌ : * அது வேணும்‌, இதுவேணும்‌ *' என்று 
தோன்றுமாம்‌ ; கண்டால்‌. பரிவுகொண்டு அந்த அழகையே 
போற்றிக்‌ கொண்டிருக்கத்‌ தோன்றுமாம்‌. 


இந்த நடையழகு கண்டதும்‌, * அன்று' உலகம்‌ அளந்த 
இருவடி.களல்லவா ₹' என்று போற்றுகிறார்கள்‌. அன்று மகாபலி 
இறைவனது செல்வமாகிய உலகத்தைத்‌ தானே அபகரித்துக்‌ 
கொள்ள அதனால்‌ உலகம்‌ நோவு பட்டது; இன்று கண்ணனைப்‌ 
பிரிந்து இவர்கள்‌ ஆவ்சம்ில்‌ நோவுபடுகறார்கள்‌. 


“ அழகுக்கு இலக்கு ஆகாதாரை அம்புக்கு இலக்கு 
ஆக்னெ திறமையை வாழ்த்துஇறார்கள்‌. 


சகடாசுரனை இதே திருவடிகளால்‌ உதைத்து வதைத்த 
புகழும்‌ நினைவிற்கு வருகிறது, குழந்தைப்‌ பருவத்திலே அந்த 
மலரடிகளால்‌ அநாயாசமாக அடைந்த வெற்றியல்லவா ₹ 
இந்தப்‌ புகழைப்‌ போற்றியதும்‌, சத்துருக்களை முடித்த 
சூழ்ச்சித்‌ திறன்‌ நினைவுக்கு வருகிறது. சத்துருக்களான அந்த 
* இருவரும்‌ ஒக்க மேல்‌ விழுந்தார்களாகில்‌ என்‌ செய்யக்‌ 
95 


கடவோம்‌ ?--என்று வயிறு பிடிக்கிறார்கள்‌ ' என்பது வியாக்்‌க 
யானம்‌. 

எறிந்தாய்‌ கரம்‌ போற்றி' என்று போற்றாமல்‌, “எறிந்தாய்‌ 
கழல்‌ போற்றி ' என்பதற்குக்‌ காரணம்‌ என்ன ₹ வீசியெறிந்த 
போது காலைத்‌ தூக்கி வளைத்துக்கொண்டு நின்றானாம்‌. 
* குஞ்சித்த தருவடி.களுக்குத்‌ இருப்பல்லாண்டு பாடுகிறார்கள்‌. 

* அடி போற்றி, திறல்‌ போற்றி, புகழ்‌ போற்றி, கழல்‌ 
போற்றி, குணம்‌ போற்றி, வேல்‌ போற்றி!--என்று இவர்கள்‌ 
'நாக்குக்கு இடும்‌ ஷட்ரஸம்‌ (அறுசுவை) இருக்கிறபடி." என்பது 
ஆருயீரப்படி. 

உள்ளுறை பொருள்‌ 

1! இன்று யாம்‌ வந்தோம்‌; இரங்கு” : * நாங்கள்‌ உன்‌ 
வரவை எதிர்பார்த்திருக்க வேண்டியவர்கள்‌; எனினும்‌ ஆற்‌ 
ராமை மிகுதியால்‌ அப்படியிருக்க வல்லமையின்‌ றி வந்துவிட்‌ 
டோம்‌ ; இப்படி மது வந்த குற்றத்தைப்‌ பொறுத்தருள 
வேணும்‌. 

கவிநயம்‌ 

ந்தப்‌ பாட்டிலுள்ள அறுவகை வாழ்த்தும்‌ இக்கன்னியர்‌ 
நாவிலே அறுசுவையாகத்‌ தித்தித்தது போல்‌, இப்பாட்டை 
ஓத ஓத இதன்‌ வெண்சொல்லும்‌ புதைபொரும்‌ கதையமைப்‌ 
பும்‌ குண சித்திரமும்‌ கவிச்‌ சுவையும்‌ இசையின்பமும்‌ நமது 
நாவிலும்‌ செலியிலும்‌ உள்ளத்திலும்‌ தெவிட்டாது இத்திக்‌ 
தின்றன. 


ஒருத்தி மகனாய்ப்‌ பிறந்து ஒர்‌ இரவில்‌ 
ஒருத்தி மகனாய்‌ ஒளித்து வளர 


பறையென்னும்‌ வியாஜத்தால்‌ 
தங்களை அங்கீகரிக்க வேணுமென்று 
பிரார்த்திப்பது 


ஒருத்தி மகனாய்ப்‌ பிறந்து,ஓ ரிரவில்‌ 
ஒருத்தி மகனாய்‌ ஒளித்து வளர, 
தரிக்கிலா னாகித்‌ தாண்கீங்கு நினைந்த 
கழித்தைப்‌ பிழைப்பித்துக்‌ கஞ்சன்‌ வயிற்றில்‌ 
நெருப்பென்ன நின்ற நெடுமாலே ! உன்னை 
அருத்தித்து வந்தோம்‌ : பறைதருதி யாடல்‌, 
திருத்தக்க செல்வமும்‌ சேவகமும்‌ யாம்பாடி 
வருத்தமும்‌ தீர்ந்து மிழ்ந்தேலோ ரெம்பாவாய்‌. 
97 
த 


ஒருத்தி மகனாய்ப்‌ பிறந்து 


: தேவகி ஒருத்திக்குப்‌ பிள்ளை 


ம்‌ யாய்ப்‌ பிறந்து, 


ஓர்‌ இரவில்‌ ஒருத்தி மகனாய்‌ ட 


ஒளித்து வளரத்‌ : தரிக்க : 
லானாக 


தான்‌ தங்கு நினைந்த 


கருத்தைப்‌ பிழைப்மித்து 
கஞ்சன்‌ வயிற்றில்‌ நெருப்‌ : 
பென்ன நின்ற நெடுமாலே 


உன்னை அருத்தித்து: 
வந்தோம்‌ 


பறை தருதியாகில்‌ 


இருத்‌ தக்க செல்வமும்‌ 
சேவகமும்‌ யாம்‌ பாடி 


வருத்தமும்‌ தீர்ந்து மகிழ்ந்து 


அந்த ஒரே இரவில்‌ யசோதை 
ஒருத்தியின்‌ பிள்ளையாக 


ஒளித்து வளர, அது கேட்டுப்‌ 
பொறாதவனாக, 


: தானே (இக்‌ குழந்தையைக்‌ 


கொல்வோம்‌ என்று) தீமை 
செய்ய நினைத்த 


: எண்ணத்தைத்‌ தவறச்‌ செய்து, 


கம்ஸனுடைய வயிற்றிலே 
நெருப்பு என்று சொல்லும்படி 
யாக இருந்த (அடியவரிடம்‌ 
பேரன்புள்ள) பெருமானே ! 


உன்னிடம்‌ உன்னையே யாசித்து 
வந்தோம்‌ ; 


: எங்கள்‌ வண்டு கோளைத்‌ 


தந்தருள்வாயானால்‌, 


: இருமாமகளாகிய பிராட்டிக்குத்‌ 


தக்க உனது (செல்வத்தையும்‌ 
வீர பராக்கிரமத்தையும்‌ நாங்கள்‌ 
பாடி, 


: உன்னைப்‌ பீரிந்துபடும்‌ வருத்‌ 


தமும்‌, குளிரிலே வத்த வருத்‌ 
தமும்‌ நீங்கி மகழ்ச்சியடைந்து 
வாழ்வோம்‌. 


98 


விளக்கம்‌ 

முந்திய பாட்டில்‌ * போற்றி, போற்றி ”. என்று மங்களா 
சாஸனம்‌ பண்ணின சிறுமியரை நோக்கிக்‌ கண்ணபிரான்‌. 
* நீங்கள்‌ இக்குளிரிலே இவ்வுளவு €க்கிரமாக எழுந்து வருந்தி 
வந்தீர்களே, உங்களுக்கு வேண்டுவது என்ன ?” என்று கேட்க, 
அதற்கு விடையாக அமைந்திருக்கிறது இப்பாசுரம்‌. 


“பெருமானே! உன்னுடைய குணங்களைப்‌ பாடிக்கொண்டு 
வரும்போது குளிரோ, வருத்தமோ கொஞ்சமும்‌ தெரியவில்லை; 
உன்னிடம்‌ யாசிக்கத்தான்‌ வந்தோம்‌' என்று பெண்கள்‌ கூறு8ி 
டார்கள்‌. அதற்குக்‌ கண்ணன்‌, * வெறும்‌ பறைவ உங்கள்‌ 
உத்தேசம்‌ *' என்று கருக்‌ 

* பறையா ₹ அது வியாஜம்‌ தான்‌ ; உன்னைக்‌ காணத்தான்‌ 
வந்தோம்‌. உன்னை அடைவதில்‌ தடையாக இருப்பதை 
யெல்லாம்‌ விலக்கி எங்கள்‌ துயரமெல்லாம்‌ நீங்க எங்களை அங்‌ 
கரித்தருள வேணும்‌ ' என்று பிரார்த்‌ இக்கிறார்கள்‌. 

கம்ஸன்‌ அடியவரைப்‌ பயமுறுத்தி ஹிம்ஸித்தான்‌ ; அதா 
வது அடியவர்‌ வயிற்றிலே பயாக்கினி கொளுத்தினான்‌. அதே 
பயாக்கினியைக்‌ கம்ஸன்‌ வயிற்றிலே சேர்ப்பித்தானாம்‌ 
கண்ணன்‌. * ஆச்ரிதர்‌ வயிற்றில்‌ நெருப்பைக்‌ கம்ஸன்‌ வயிற்றில்‌ 
கொளுத்தினவன்‌ ' என்பது வியாக்கியானம்‌. * கெடுவான்‌ கேடு 
நினைப்பான்‌ '. 

.... “நெடுமாலே |': அன்பரிடம்‌ பேரன்பும்‌ பெருங்‌ கருணையும்‌ 
உள்ளவன்‌. அதனால்‌ தான்‌ கண்ணன்‌, தேவகி வயிற்றுக்குப்‌ 
பிள்ளையாக; கம்ஸன்‌ வயிற்றுக்கு நெருப்பாகவும்‌ இருந்து, 
நாட்டிலே படாத பாடுபட்டான்‌ என்பர்‌. 

*தருதியாகில்‌': நம்முடைய செயலோ, வேண்டுகோளோ 
பலன்‌ தரும்‌ என்பதில்லை ; அவனுடைய நினைவே பயன்‌ 
விளைப்பது. * இருவுள்ளமாகில்‌ செய்தருள வேணும்‌ ' என்று 
தான்‌ பெரியோர்‌ சன்னிதியில்‌ பிரார்த்திக்கும்‌ முறை. 

99 


திருத்‌ தக்க செல்வம்‌”: லக்ஷ்மீபதியாக இருக்கும்‌ செல்வம்‌; 
இருமாமகளும்‌ விரும்பத்‌ தக்க செல்வம்‌. 
* மகிழ்ந்து ” என்பதுடன்‌ * இருப்போம்‌ ' என்ற சொல்லை 
இறுதியில்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்ளப்படுகிறது. இனி 
* மகிழ்ந்து” என்பதற்கு *மூழும்படி * என்று பொருள்‌ 
கொண்டு, : மகிழ்ந்து பறை தருதியாகில்‌, (அதனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுமாறு) உன்னை அருத்‌தித்து வந்தோம்‌ ' என்றும்‌ அந்‌ 
வயித்துப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 

முதல்‌ ஐந்து அடிகளால்‌ கண்ணனுடைய தனிப்பெருந்‌ 
திறமை வற்புறுத்தப்‌ படுகின்றது. * இத்தகைய சாமர்த்திய 
சாலிக்குச்‌ சிறுமியராகிய எங்கள்‌ வேண்டுகோளை நிறைவேற்று. 
வது எளிது ' என்பது குறிப்பு. 

உள்ளுறை பொருள்‌ 

பகவானையும்‌ அவனுடைய குணங்களையும்‌ பிரீதிக்குப்‌ 
போக்கு வீடாகப்‌ பாடி அவனைப்‌ பிரிந்துபட்ட வருத்தமெல்லாம்‌. 
தீர்ந்து ஆனந்திக்கக்‌ கடவோம்‌ என்பது கருத்து. 

கவிநயம்‌ 

கண்ணனுடைய அவதாரச்‌ சிறப்பையும்‌ இருவிளையாடல்‌ 
களையும்‌, அநாயாசமாக நிறைவேற்றிய துஷ்ட நிக்ரெக சிஷ்ட 
பரிபாலன நோக்கத்தையும்‌ இப்பாசுரத்தின்‌ முதல்‌ ஐந்து 
அடிகள்‌ கவிச்சுவை ததும்பத்‌ தெளிவுபடுத்துசன்‌ றன. 

*வருத்தமும்‌ தீர்ந்து மகிழ்ந்து' என்னும்‌ மனநிலை இந்தப்‌ 
பாசுரத்தை ஓதி ஓதி அனுபவிக்கும்‌ ரஸிகர்களுக்கும்‌ ஏற்படும்‌. 


N 


NY 


மார்கழிநீ ராடுவான்‌.. 
விதானமே 


கொடியே, 
ஆலின்‌ இலையாய்‌ அருள்‌ 


மணிவண்ணா ! 


கோலவிளக்கே, 


மாலே! 


தோன்புக்கு வேண்டிய 


உபகரணங்களையும்‌ வேண்டிக்கொள்வது 


மாலே! மணிவண்ணா ! மார்கழிநீ ராடுவான்‌ 

மேலையார்‌ செய்வனகள்‌ வேண்டுவன கேட்டியேல்‌ : 
ஞாலத்தை எல்லாம்‌ நடுங்க முரல்வன 

பாலன்ன வண்ணத்துன்‌ பாஞ்ச சன்னியமே 
போல்வன சங்கங்கள்‌, போய்ப்பா டுடையனவே 

சாலப்‌ பெரும்பறையே, பல்லாண்‌ டிசைப்பாரே, 
கோல விளக்கே, கொடியே, விதானமே, 


ஆலின்‌ இலையாய்‌ ! அருளேலோ ரெம்பாவாய்‌. 
101 


மாலே . : அடியவரிடம்‌ மிக்க மோக 


முள்ளவனே ! 

மணி வண்ணா : நீலமணி. - த: நீலமேனி 
யனே ! 

ஆலின்‌ இலையாய்‌ ; ஆலிலைமமேல்‌ : பள்ளிகொள்‌ 
பவனே ! 

மார்கழி நீராடுவான்‌ : மார்கழி நீராடுவதற்கு 

மேலையார்‌ செய்வனகள்‌ : பெரியோர்‌ அனுஷ்டிக்கும்‌ முறை 
களில்‌ 


வேண்டுவன கேட்டியேல்‌ : எங்களுக்கு வேண்டியவற்றைக்‌ 
கேட்பாயானால்‌ (சொல்லு 


கிறோம்‌ :) 
ஞாலத்தையெல்லாம்‌ நடுங்க: உலகத்திலுள்ள சத்துருக்க 
முரல்வன ளெல்லாம்‌ நடுங்கும்படி ஒலிக்‌ 
கன்றனவும்‌, 


பால்‌ அன்ன வண்ணத்து : பால்போன்ற நிறமுடையதான 
உன்‌ பாஞ்சசன்னியமே உனது ஸ்ரீ பாஞ்சஜன்யம்‌ என்ற 


போல்வன சங்கங்கள்‌ சங்கை ஒத்தவையுமான சங்கு 
களையும்‌, 
போய்ப்பாடு உடையன : மிகவும்‌ இடமுடையனவும்‌, 
சாலப்‌ பெரும்பறை மிகவும்‌ பெரியவையுமான பறை 
- களையும்‌, 
பல்லாண்டு இசைப்பார்‌ : பல்லாண்டு பாடுதிறவர்களையும்‌, 
கோல விளக்கு கொடி : அழகிய மங்கள தீபங்களையும்‌, 
விதானம்‌ கொடிகளையும்‌, மேற்கட்டி 
களையும்‌ - 
அருள்‌ : ' : அருள்‌ செய்து கொடுப்பாய்‌. 


102 


விளக்கம்‌ 

* உன்னை அருத்தித்து வந்தோம்‌ '' என்று சொல்லி விட்டுப்‌ 
*பறைதருதியாகல்‌' என்றும்‌ சொன்னார்களல்லவா? அது கேட்ட 
கண்ணன்‌, என்னை விரும்புவோர்‌ வேறொன்றும்‌ விரும்புவரோ?” 
என்று கேட்பதற்கு விடை இப்பாசுரம்‌. ்‌ 

உன்னைக்‌ கண்ணாரக்‌ கண்டு உன்‌ திருநாமங்களை வாயாரச்‌ 
சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும்‌ நோன்பை ஆய்க்குல. 
முதியவர்‌ பிரஸ்தாபிக்க, நாங்கள்‌ இதில்‌ இறங்கினோம்‌. உபகர 
ணங்களையும்‌ தந்தருள வேண்டும்‌ என்றோர்கள்‌. 

மாலே !': * நாராயணன்‌ ' என்றும்‌, * பரமன்‌ ” என்றும்‌, 
* தேவாதி தேவன்‌ ' என்றும்‌ அளவிட முடியாத மேன்மையைப்‌ 
பிரஸ்தாபித்துக்‌ கொண்டு வந்தவர்கள்‌, இப்போது நீர்மையைக்‌ 
காண்கிறார்கள்‌; தங்களுக்கு அவன்மீதுள்ள ஆசை எவ்வளவோ 
அதிகமானது என்பதையும்‌ காண்கிறார்கள்‌. 

“ மணிவண்ணா !' : மோஃப்பித்து ஹிம்ஸித்தாலும்‌ விட 

வொண்ணாதவன்‌ ;: * முன்தானையிலே முடிந்து ஆளலாம்படி' 
யிருக்‌ 'கும்‌ வடிவழகு ; மிக்க மோகம்‌ வடிவிலே நிழலிடுமாறு' 
அமைந்திருக்கும்‌. வடிவழகு, 
ட... சங்குகள்‌ பள்ளியெழுச்சிக்கு வேண்டுமென்றும்‌, புறப்படும்‌: 
போது கொட்டுவதற்காகப்‌ பெரும்பறை வேண்டுமென்றும்‌, 
பல்லாண்டு பாடுவோர்‌ வேண்டுமென்றும்‌, மங்கள தீபங்கள்‌: 
வேண்டுமென்றும்‌, தூரத்திலேயே இவர்கள்‌ கூட்டம்‌ தெரிவ 
தற்குக்‌ கொடி வேண்டு மென்றும்‌, போகும்போது பனி தலை 
மேல்‌ விழாமலிருக்க ஒரு மேற்கட்டி வேண்டு மென்றும்‌ 
கேட்கிறார்கள்‌. ஆ. இவ்ள ஹத 

* ஆலின்‌ இலையாய்‌! ': சிறியதொரு வடிவைக்‌ கொண்டு 
ஸர்வ லோகத்தையும்‌ சிறுவயிற்றிலே வைத்துக்கொண்டு ஆலந்‌ 
தளிரிலே பிரளய காலத்தில்‌- கண்வளரும்‌” உனக்கு முடியாத 
துண்டோ ₹-- என்பது குறிப்பு. 

108 


இந்த நோன்புக்கு ஆதாரம்‌ சுருதியிலோ, ஸ்மிருதியிலோ 
இல்லையென்றாலும்‌ * மேலையார்‌ செய்வனகள்‌ ' என்று சொல்லி 
முன்னோர்‌ அனுஷ்டித்ததாகக்‌ கூறுகிறார்கள்‌. இது சிஷ்டாசாரம்‌. 
- இந்த நோன்புக்‌ காலத்திலே வழங்கும்‌ வாத்தியங்களும்‌ 
விருதுகளும்‌ இப்பாட்டிலும்‌, நிகழ்த்தி வந்த கிரியைகள்‌ இரண்‌ 
டாவது பாசுரத்திலும்‌ பிரஸ்தாபிக்கப்‌ படுகின்றன. விளையும்‌ 
பயன்‌ மூன்றாவது பாசுரத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த 
நோன்பைக்‌ கன்னியர்‌ நோற்பது தாம்‌ ஒப்புயர்வற்ற தலைவரை 
அடைந்து உய்வதற்காகவே . என்பதை, இருபத்தொன்பதாம்‌ 
பாட்டிலே காணலாம்‌. இதற்கு அடுத்த செய்யுளிலே, நோன்பு 
முடிந்ததும்‌ பெண்கள்‌ தங்களை ஆசை தர அழகுசெய்து கொள்‌ 
வதும்‌, வயிறார விருந்துண்பதும்‌ பிரஸ்தாபிக்கப்‌ படுகின்றன. 


உள்ளுறை பொருள்‌ 


_... பகவான்‌ ஸர்வ சுலபன்‌ என்பதும்‌, அடியவர்களின்‌ மிக்க 
மோகமே அவனுக்கு ஸ்வரூபம்‌ என்பதும்‌ * மாலே ! மணி 
வண்ணா !' என்று அழைப்பதன்‌ உட்பொருள்‌. 


சங்கின்‌ தொனி ஓங்காரமாகிய பிரணவம்‌; உட்பொருள்‌ 
சேஷத்வ ஞானம்‌. * பறை 'யின்‌ உட்பொருள்‌ பாரதந்தர்ய 
ஞானம்‌. :! பல்லாண்டு இசைப்பார்‌ ': நல்லார்‌ இணக்கம்‌. 
* கொடி. ' கைங்கரியக்‌ கொடி, 


5. அப 
ந 


ளி 


டடத gt 
ரீ அவனில்‌ ச 
[ர சி j ட்‌ 
ட. il | 
ததி பச 
1° | 
2] ட ப 
7 > த்ர ர, 
7 ப்‌ ப்ட்‌ = 
ச்‌ 
ட 
% 


பால்‌ சோறு 
மூடநெய்‌ பெய்து முழங்கை வழிவாரக்‌ 
கூடியிருந்து குளிர்ந்து 


a7 


நோன்பு நோற்ற பின்பு 
தாங்கள்‌ பெறும்‌ சம்மானம்‌ 
கூறுவது 

கூடாரை வெல்லும்‌சர்க்‌ கோவிந்தா ! உன்தன்னைப்‌ 1 

பாடிப்‌ பறைகொண்டு யாம்பெறு சம்மானம்‌ : 
நாடு புகழும்‌ பரிசினால்‌ நன்றாக, 

சூடகமே தோள்வளையே தோடே செவீப்பூவே 
யாடகமே என்றனைய பல்கலனும்‌ யாம்‌அணிவோம்‌ ; 

ஆடை. உடுப்போம்‌ ; அதன்பின்னே பாற்சோறு 
மூட,நெய்‌ பெய்து முழங்கை வழிவாரக்‌ 
கூடி யிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்‌. 

105 


கூடாரை வெல்லும்‌ சீர்க்‌ : 


கோவிந்தா 
கூடியிருந்து குளிர்ந்து 


நாடு புகழும்‌ பரிசினால்‌ .' 


சூடகமும்‌ தோள்வளையும்‌ : 


தோடும்‌ செவிப்பூவும்‌ 
பாடகமும்‌ என்று அனைய 


பல்கலனும்‌ யாம்‌ 


வோம்‌ 


ஆடை உடுப்போம்‌ 


அதன்‌ பின்னே பால்‌ சோறு : 


மூட நெய்‌ பெய்து 


முழங்கை வழிவார 


உன்‌ தன்னைப்‌ பாடிப்‌ பறை : 


கொண்டு 


யாம்‌ பெறு சம்மானம்‌ 


நாட்டார்‌ 


அணி : 


: நாங்கள்‌ 


தன்னை அடிபணியாதவர்களை 
வெல்லுகின்ற குணங்களை 
யுடைய கோவிந்தனே ! 


: நீயும்‌ நாங்களும்‌ உளம்‌ குளிர்ந்து 


கூடியிருந்து, 

கொண்டாடும்‌. 
படியாக, 
சூடகம்தோள்‌ வளை தோடு 
கர்ணப்பூ பாடகம்‌ என்ற பாத 
கடகம்‌ என்று சொல்லப்படும்‌ 
இந்த நகைகள்‌ போன்ற 
பலவேறு ஆபரணங்களையும்‌ 
(நீயும்‌ நப்பின்னைப்‌ பிராட்டியும்‌ 
அணிவிக்க) நாங்கள்‌ அணிந்து 
கொள்வோம்‌ ; 


: பட்டாடைகளை உடுத்துக்‌ 
கொள்வோம்‌ ; 
அதற்குப்‌ பின்பு க்ஷ்ரான்னம்‌ 
என்ற பாற்சோறு மறையும்‌ 
படியாக நெய்‌ பரிமாறி 

: முழங்கை வழியே பெருக 
உண்ணுவது, ' ' 


உன்னைப்‌ பாடுகையே பயனாகப்‌ 
புகழ்ந்து பாடி விரதத்திற்கு 
வேண்டிய பறைற பெற்று 
விரதத்தை முடித்துக்‌ கொண்டு 
பெ ற விரும்பிய 
சம்மானம்‌. 12% 3] 


106 


விளக்கம்‌ ' 

. சங்கு, பறை, விளக்கு, கொடி, விதானம்‌ ஆகியவற்றுடன்‌ 
பல்லாண்டு இசைப்‌ பாரையும்‌ அருளவேணும்‌ என்று பிரார்த்‌. 
இத்த ஆயச்‌ சிறுமியரை நோக்கிக்‌ கண்ணன்‌, :* நோன்புக்கு. 
வேண்டியவற்றைக்‌ கேட்டிறீர்கள்‌; வேண்டியபடியே தரு 
வோம்‌ ; . இவ்வளவுதானே செய்யவேண்டியது ?' என்றான்‌. 

அதற்குப்‌ பெண்கள்‌, “நோன்பு நோற்ற பின்பு உன்னிடம்‌. 
பெறவேண்டிய சம்மானங்கள்‌ உண்டு ' என்கிறார்கள்‌. 

விரத இனங்களில்‌ * நெய்யுண்ணோம்‌, பாலுண்ணோம்‌ ' 
என்று உணவு-நியமங்கள்‌ :அல்லது உண்ணா நியமங்களை மேற்‌ 
கொண்டிருந்தார்களல்லவா ? அதற்குச்‌ சம்மானமாக * நாங்கள்‌ 
உன்னுடன்‌ உண்டோம்‌ ; நீயும்‌ நப்பின்னைப்‌ பிராட்டியும்‌ உண்‌ 
பிக்க நெய்‌ பெய்த பால்‌ - சோறு உண்டோம்‌ ' என்கிறார்கள்‌. 

“மையிட்டு எழுதோம்‌ ; மலரிட்டு நாம்‌. முடியோம்‌ * 
என்று அலங்காரம்‌ துறந்து நோன்பு நோற்றார்களல்லவா ₹ 
*இனி நீயும்‌ நப்பின்னைப்‌ பிராட்டியும்‌ எங்களை ஆடையாபர 
ணங்களால்‌ அழகு செய்யவேண்டும்‌ ' என்கிறார்கள்‌. 

_ விடியும்‌ முன்பே எழுந்து பனி. தலையில்‌ விழத்‌ , செரு 
வெல்லாம்‌: அலைந்து துயிலெழுப்பி வருந்தி வந்திருக்கிருர்‌ 
களல்லவா? *இனி நாம்‌ அழகு செய்து கொண்டு வயிறார, 
சம்பிரமமாக, வீருந்துண்டு கூடியிருந்து அகங்‌ குளிர்வோம்‌' 
என்கிறார்கள்‌. 

“கூடாரை வெல்லும்‌ சீர்‌ ': கூடியிருப்பவருக்குக்‌ கண்‌ 
ணன்‌ தோற்று நிற்கும்‌ €ரையும்‌ குறிப்பிக்கும்‌. கூடாதாரைச்‌ 
செளரியத்தாலும்‌, கூடுவாரைச்‌ செளந்தரியத்தாலும்‌ வெல்லும்‌ 
சீரும்‌ கண்ணனுக்கு உண்டு. 

* கோவிந்தா !': படபட ர்‌ என்னும்‌ நினைவு 
இல்லாமலிருந்தாலும்‌ போதுமாம்‌, பகவான்‌. பாதுகாப்பதற்கு. 
பசுக்களையும்‌ 'பரிபாலிக்கறவ னல்லவா $ 


107 


உன்‌ தன்னைப்‌ பாடி ' உன்னைப்‌ பாடுகையே எங்களுக்குப்‌ 
பலன்‌ என்று, நெடுநாட்களாகப்‌ பட்ட துயரமெல்லாம்‌ தீர 
உவந்து பாடுகிறார்கள்‌. “பறை” ஊருக்காகப்‌ பறை என்ற 
வியாஜத்தை வைத்துக்‌ கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண கைங்கரியமே 
இவர்களுக்கு உத்தேசம்‌. : நாடு புகழும்‌ பரிசினால்‌ ' : நாடு 
புகழ்வதை இவர்கள்‌ ஒருபேறாக நினைக்கவில்லை ; புகழ்ந்து 
அதனால்‌ நாடு உய்ந்து போவதைப்‌ பரிசாக நினைக்கிறார்கள்‌. 

முழங்கை. வழிவார' இப்படிச்‌ சொன்ன பிறகு 
உண்பதைச்‌ சொல்லாமல்‌ 'கூடியிருந்துகுளிர்ந்து' என்கிறார்கள்‌. 
கண்ணனைக்‌ கண்குளிரக்‌ கண்டதுமே பசி தீர்ந்ததால்‌ உண்ண 
வேண்டிய தேவைகூட இல்லை ; பிரிந்து பட்ட துயரமெல்லாம்‌ 
இர எல்லாரும்‌ கூடிக்‌ களித்திருப்பதே உத்தேசம்‌. 

* கோவிந்தா ! யாம்‌ பெறு சம்மானம்‌ ': எவையென்றால்‌ 
அணிவோம்‌, உடுப்போம்‌, குளிர்ந்து இருப்போம்‌ என்னும்‌: 
இவை யென்று இப்பாசுரத்தை முடித்தும்‌ பொருள்‌ உரைக்‌ 
கலாம்‌. 

உள்ளுறை பொருள்‌ 

சேஷத்வ ஞானத்தைப்‌ பூர்ணமாகப்‌ பெற்றுக்‌ கைங்கரியப்‌ 
பிரார்த்தனையுடன்‌ ஏற்னெவே பிரிந்திருந்த வருத்தமெல்லாம்‌ 
தீரப்‌ பெறுவது அடியவர்‌ பெறும்‌ சம்மானம்‌. * ஆடை ': 
சேஷத்வ ஞானம்‌. * பாற்‌ சோறு ': கைங்கரியம்‌. 


E 
3 
௨ 
ட்‌ 
ol 
1) 
ஷ்‌ 
டி 
௨ 
௮ 
6 
E 
ட 


ஆய்க்குலத்து உன்தன்னைப்‌ 
பிறவி பெறுந்தனை புண்ணியம்‌ யாமுடையோம்‌ 


கறவைகள்‌ பின்சென்று 


“உபாயம்‌ ஒன்றும்‌ 
அறியாத.பிள்ளாகள்‌ ; தயவுசெய்வாய்‌” 
என்று விண்ணப்பம்‌ செய்வது 


கறவைகள்‌ பின்சென்று கானம்சேர்ந்‌ துண்போம்‌ ! 
அறிவொன்றும்‌ இல்லாத ஆய்க்குலத்து உன்தன்னைப்‌: 
பிறவி பெறுந்தனை புண்ணியம்‌ யாமுடை-யோம்‌ ; 
குறைவொன்றும்‌ இல்லாத கோவிந்தா ! உன்தன்னோடு: 
உறவேல்‌ நமக்கிங்‌ கொழிக்க ஓழியாது ! 
அறியாத பிள்ளைகளோம்‌ அன்பினால்‌ உன்தன்னைச்‌ 
ிறுபேர்‌ அழைத்தனவும்‌ றி அருளாதே, 
இறைவா! நீ தாராய்‌ பறையேலோ ரெம்பாவாய்‌. 


109 


கறவைகள்‌ பின்‌ சென்று 
கானம்‌ சேர்ந்து உண்போம்‌ : 


அறிவு ஒன்றும்‌ இல்லாத : 
ஆய்க்குலத்து 

உன்‌ தன்னைப்‌ பிறவி பெறுந்‌ : 
தனை புண்ணியம்‌ யாம்‌ 


உடையோம்‌ 


: கறவைப்‌ பசுக்களின்‌: பின்னே 


போய்‌, 

கரடு: சேர்ந்து சரீர போஷணம்‌ 
செய்து- திரிவோம்‌ ; 

சிறிதளவும்‌ அறிவில்லாத எங்கள்‌ 
ஆய்க்குலத்திலே 

உன்னைப்‌ பிறவியாகப்‌ பெறுவ 
தற்குத்‌ தக்க புண்ணியம்‌ உடை 
யவர்களாயும்‌ இருக்கிறோம்‌ ; 


குறைவு ஒன்றும்‌ இல்லாத ; ஒரு குறைவும்‌ இல்லாத கோவிந்‌ 


கோவிந்தா 


உன்‌ தன்னோடு “உறவேல்‌ : 
நமக்கு இங்கு ஒழிக்க 
ஒழியாது 


அறியாத: பிள்ளைகளோம்‌ : 
அன்பினால்‌ உன்‌ தன்னை 


சிறு பேர்‌ -அழைத்தனவும்‌ : 
சீறி அருளாதே 


"இறைவா நீ தாராய்‌ பறை: 


தனே! 


உன்னோடு எங்களுக்கு உள்ள 
உறவோ என்றால்‌, இப்போது 
உன்னாலும்‌ எங்களாலும்‌ ஒழிக்‌ 
கவும்‌ ஒழியாது ; 

உலகமரியாதை ஒன்றும்‌ அறியாத 
சிறு பெண்களான நாங்கள்‌ 
அன்பினால்‌ உன்னை 

சிறிய பேராலே அழைத்தது 
குறித்து நீ - அருள்‌ கொண்டு 
கோபியாதரு ; 

தலைவனே ! நீ எங்களுக்குப்‌ 
பறை தருவாயாக. 

110 


விளக்கம்‌ 

நோன்பைக்‌ குறிப்பிட்டு அதற்கு உபகரணங்களான சங்கு 
முதலியவற்றையும்‌, நோன்பை முடித்தபின்‌ அலங்கரித்துக்‌ 
'கொள்ளஆடையாபரணங்களையும்‌, அன்புடன்‌ கூடிக்‌ குளிர்ந்து 
உண்ணப்‌ பாற்‌ சோற்றையும்‌ ஆய்ச்சியர்‌ அபேட்சித்தனர்‌, 
'இவர்களை நோக்கிக்‌ கண்ணன்‌; * பெண்களே ! "நீங்கள்‌ .அபேட்‌ 
சித்தவைகளை என்னிடம்‌ பெறுவதற்கு நீங்கள்‌ அனுஷ்டித்த 
உபாயம்‌ ஏதாவது உண்டா ?' என்று கேட்டான்‌. அந்தக்‌ கேள்‌ 
விக்கு விடை இந்தப்‌ பாசுரம்‌. 

* எங்களிடம்‌ . உபாயம்‌ இல்லை, : உபாய சூந்மதை தான்‌ 
உண்டு! என்கிறார்கள்‌. அதாவது யாதொருஉபாயமும்‌ இல்லாமை 
யைத்‌ தெரிவிக்கிறார்கள்‌. * நீயே உபாயமாக வேணும்‌ ; தயவு 
செய்து எங்கள்‌ காரியத்தை : நிறைவேற்ற வேணும்‌ ' என்று 
விண்ணப்பஞ்‌ செய்துகொள்றோர்கள்‌, இப்பாசுரத்திலே. 

*கறவைகள்‌ பின்‌ சென்று... உண்போம்‌” : காட்டிலே மாடு 
மேய்த்து: உடம்பை வளர்த்து வந்த எங்களுக்கு எத்தகைய 
ஸாதன ஸம்பத்து வாய்க்கப்‌ போகிறது ! * கானம்‌ சேர்ந்து ' : 
காடு தான்‌ எங்கள்‌ திருப்பதி! * கானம்‌ சேர்ந்து உண்போம்‌ ' : 
அஇதபூஜையுமின்‌ றி, நீராடுவதுமின்றி வயிறு வளர்ப்போம்‌ 
என்பது குறிப்பு. 

* குறைவொன்றும்‌ இல்லாத கோவிந்தா !' : பரமபதத்தி 
லுள்ள இருப்பை விட்டுப்‌ பசு மேய்க்கப்‌ பிறந்தது குறை 
வாளர்களை நிறைவாளராக்கவே என்பது குறிப்பு. “இப்‌ பள்ளத்‌ 
துக்கு அம்மேடு நிரப்பப்‌ போதாதோ *' என்கிறார்கள்‌. 

* உறவேல்‌ நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ' : * நான்‌ 
உன்னை அன்றி இலேன்‌ கண்டாய்‌ நாரணனே ! நீ என்னை 
அன்றி இலை” என்று இருமழிசையாழ்வார்‌ குறிப்பிடும்‌ இந்த 
உறவு ஒருவராலும்‌ ஒழிக்க முடியாது ; கடவுளாலும்‌ ஒழிக்க 
ஒழியாது, 

111 


“சிறு பேர்‌: பகவான்‌ கோவிந்தாபிஷேகம்‌ செய்துகொண்டு 
பசு மேய்க்கத்‌ தொடங்கிய பின்பு நீர்மைக்கு அறிகுறியான 
* கோவிந்தன்‌ ' * கோபாலன்‌ ' என்னும்‌ பெயர்களே பெரும்‌. 
பெயர்களாக விட்டனவாம்‌. மேன்மைக்கு அறிகுறியான 
நாராயண நாமம்‌ “சிறுபேர்‌' ஆகிவிட்டது. நாங்கள்‌ கோவிந்த. 
னாகிய உன்னை “*நாராயணன்‌'' என்றும்‌ “*நாராயணன்மூர்த்தி'' 
என்றும்‌ சிறு பேரிட்டுப்‌ பல தடவை அழைத்தது குறித்துச்‌ 
* எறி அருளாதே !' என்கிறார்கள்‌, 

உள்ளுறை பொருள்‌ 

உபாய ஸ்வரூபத்தை வெளியிடுகிறது இப்பாசுரம்‌. பகவானை 
உபாயமாகப்‌ பற்றும்‌ அதிகாரிக்கு உரிய ஆறு அங்கங்கள்‌ இதில்‌: 
பிரஸ்தாபிக்கப்படுகன்றன. (1) முதல்‌ அடியில்‌ ஸத்கர்மம்‌. 
குருகுலவாஸம்‌ முதலான ஸாதனங்கள்‌ இல்லையென்பது ; 
(2) இரண்டாம்‌ அடியில்‌ வித்யாகர்வம்‌ ஜாதிகர்வம்‌ தவிர்ந்‌. 
இருப்பது ; (3) நான்காம்‌ அடியில்‌ பகவானுடைய “குறை 
யொன்றும்‌ இல்லாத” குணபூர்த்தியை அனுஸந்திப்பது ;. 
(4) ஒழிக்க முடியாத உறவை உணர்ந்து கொள்வது ;. 
(5) ஏழாம்‌ அடியில்‌ குற்ற மன்னிப்பு வேண்டுவது ; (6) எட்‌ 
டாம்‌ அடியில்‌ ஸாக்ஷாத்‌ உபாயமான இறைவனிடத்தில்‌. 
உபேயத்தை அபேட்சிப்பது. 


பொற்றா மரைஅடியே போற்றும்‌ பொருள்கேளாய்‌... 
உற்றோமே ஆவோம்‌; உனக்கேநாம்‌ ஆட்செய்வோம்‌ 


(கஅப்‌ 


7 


py 3] 


DA 


0 


வ 


திருப்பாவையின்‌ 
தனிப்பெருங்‌ கொள்கையை 
வெளியிடும்‌ பாசுரம்‌ 
திற்றஞ்‌ சிறுகாலை வந்துன்னைச்‌ சேவித்துன்‌ 
பொற்றா மரையடியே போற்றும்‌ பொருள்கேளாய்‌ : 
பெற்றம்மேய்த்‌ துண்ணும்‌ குலத்தில்‌ பிறந்துநீ 
குற்றேவல்‌ எங்களைக்‌ கொள்ளாமல்‌ போகாது ; 
இற்றைப்‌ பறைகொள்வான்‌ அன்றுகாண்‌; கோவிந்தா ! 
எற்றைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ உன்தன்னோடு 
உற்றோமே ஆவோம்‌; உனக்கேநாம்‌ ஆட்செய்வோம்‌ ; 


மற்றைநம்‌ காமங்கள்‌ மாற்றேலோ ரெம்பாவாய்‌. 


113 
8-5 


இற்றஞ்‌ சிறுகாலை வந்து 
உன்னைச்‌ சேவித்து 


உன்‌ பொன்‌ தாமரை 
அடியே போற்றும்‌ 
பொருள்‌ கேளாய்‌ 


பெற்றம்‌ மேய்த்‌ து உண்ணும்‌ : 
குலத்தில்‌ பிறந்து நீ 

குற்றேவல்‌ எங்களைக்‌ 
கொள்ளாமல்‌ போகாது 


இற்றைப்‌ பறைகொள்வான்‌ : 
அன்று காண்‌ 


கோவிந்தா எற்றைக்கும்‌ 
ஏழ்‌ஏழ்‌ பிறவிக்கும்‌ 


உன்‌ தன்னோடு உற்றோமே 
ஆவோம்‌ 

உனக்கே நாம்‌ ஆள்‌ 
செய்வோம்‌ 

மற்றை நம்‌ காமங்கள்‌ 
மாற்று 


: அருணோதய காலத்தில்‌ இவ்வி 


டத்திலே வந்து உன்னைச்‌ 
சேவித்து, 


: உன்‌ அழகிய திருவடித்‌ தாமரை 


களை நாங்கள்‌ பல்லாண்டு பாடு 
வாழ்த்துவதன்‌ பயனைக்‌ கேட்ட 
ருள்வாய்‌: 

பசுக்களை மேய்த்து உண்ணுகிற 
ஆய்க்குலத்தில்‌ அவதரித்து நீ, 


: எங்களிடம்‌ அந்தரங்க கைங்‌ 


கரியம்‌ பெற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
வீட்டுவீடுவது தகாது ; 

இன்று கொடுக்கப்படும்‌ பறை 
கொள்வதற்காக அன்று, நாங்கள்‌ 


இங்கு வந்தது ; 


: எப்போதும்‌ நீ எடுக்கும்‌ எந்தப்‌ 


பிறவி அல்லது அவதாரத்திலும்‌, 
கோவிந்தனே ! 


: உன்னோடு உறவு உடையவர்‌ 


களாவோம்‌ ; 


: உனக்கு மாத்திரமே நாங்கள்‌ 


கைங்கரியம்‌ செய்வோம்‌ ; 


: இவற்றோடு முரண்படும்‌ எங்கள்‌ 


விருப்பங்களை மாற்றியருள்‌ வாய்‌, 
114 


விளக்கம்‌ ன 

இதுவரை ஆய்ச்சியர்‌, * பறை, பறை.” என்று சொல்லி 
வந்தார்களல்லவா.? இந்தப்‌ பாட்டிலே “பறை கொள்வான்‌ 
அன்று ' என்று, தங்கள்‌ அந்தரங்க விருப்பத்தை வெளியிடு 
கிறார்கள்‌. கண்ணன்‌ திருவடிகளில்‌ நித்திய கைங்கரியம்‌ தான்‌ 
நோக்கம்‌ என்கிறார்கள்‌. 

* இனி ஒரு கணமும்‌ கண்ணனை விட்டு நாங்கள்‌ பிரியாமல்‌ 
பணி செய்து கொண்டிருக்க வேணும்‌! என்கிறார்கள்‌. * வேறு 
வகையான விருப்பங்கள்‌ ஏற்படாமலும்‌ கண்ணனே அருள்‌ 
செய்யவேணும்‌ ' என்று, காலைக்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ குழந்தை 
போல்‌ குறையிரந்து கண்க க த 

. * சிற்றஞ்‌ சிறுகாலை ' : சின்னஞ்சிறு பிள்ளை, வெட்ட 
வெளிச்சம்‌ என்பவை போன்ற சொற்றொடர்‌. “ சிற்றஞ்‌ சிறு 
காலை வந்து': பனியையும்‌ குளிரையும்‌ கருதாது வந்ததாகக்‌ 
கூறுவதில்‌ தங்கள்‌ ஆற்றாமையை வெளியிீடுகிறார்கள்‌. 

கேளாய்‌ ' : * உன்‌ பராக்கை விட்டு நாங்கள்‌ சொல்லுகிற 
வார்த்தையைக்‌ கேளாய்‌ !” இப்படி இரண்டு அபு களில்‌ பீடிகை 
போட்டு மற்றை அடிகளில்‌ தங்கள்‌ உத்தேசத்தைத்‌ தெளிவு 
படுத்துகிறார்கள்‌. 
ட “பெற்றம்‌ மேய்த்து உண்ணும்‌ குலத்தில்‌ பிறந்து நீ ': 
“ பிறப்பீலியாய்ப்‌ பிறவாதார்‌ நடுவேயிருந்து பிறவி அற்றார்க்கு 
முகங்கொடுக்க ' அத்த இருப்பைத்‌ துறந்து இங்கே வந்து 
பிறந்தது ஏன்‌ என்று நீ நினைத்துப்‌ பார்த்தாலே போதும்‌ 
என்கிறார்கள்‌. 

- குற்றேவல்‌... -போகாது " : எங்களிடம்‌ குற்றேவல்‌ கொள்‌ 

ளாமலிருந்தால்‌ இந்த உன்‌ பிறக பயனற்றதாகுமே!--என்பது 
குறிப்பு. : 
இவர்கள்‌ இப்படு.ச்‌ ட்‌ கண்ணன்‌, * அப்படியே 
ஆகட்டும்‌ ; குற்றேவல்‌ கொள்கிறேன்‌. நீங்கள்‌ மார்கழி 
115 


நோன்புக்கு உபகரணமாகக்‌ : கேட்டவற்றைத்‌ தருகிறேன்‌ * 
என்று ஒரு பறையைக்‌ கொடுக்கலானான்‌... உடனே இவர்கள்‌ 
* பறை கொள்வான்‌ : அன்று காண்‌ '--அதாவது “ஒரு பிரயோ 
ஜனம்‌ கொண்டுபோக வந்தோம்‌ அல்லோம்‌ ' என்கிறார்கள்‌. - 

எங்களை நீ கொள்ளும்‌ அத்தனை. ஒழிய, நாங்கள்‌ உன்‌ 
பக்கலிலே உன்னை ஒழியவும்‌ கொள்வது ஒன்று உண்டு என்று 
இருந்தாயோ ₹' என்பது ஆருயிரப்படி. 

“ உற்றோமே ஆவோம்‌ ' : ஓர்‌ உறவைக்‌ குறிப்பிடாமல்‌ 
பொதுவாகக்‌ கூறியிருப்பதால்‌ * எல்லா புவி க்‌ ஆக 
வேணும்‌ ' என்பது கருத்து. 

“இன்னும்‌ வேண்டுவது என்ன?” என்று கண்ணன்‌ கேட்க, 
உனக்கே நாம்‌ ஆட்செய்வோம்‌ ' என்‌ஒருர்கள்‌. அதாவது, * நீ 
உகந்த அடிமை செய்வோம்‌ ' என்கிறார்கள்‌. ம 
கூடிய கைங்கரியம்‌ புருஷார்த்தமாகாது. 


உள்ளுறை பொருள்‌ 


உபேய ஸ்வரூபத்தை விவரிப்பது இதன்‌ உள்ளுறை. 
* சிற்றஞ்‌ சிறுகாலை ' : ஸத்வகுணம்‌ விளங்குகின்ற காலம்‌; 

கைங்கரியத்திலே களையாகத்‌ தோன்றும்‌ -ஸ்வப்ரயோஜன 
புத்தியைப்‌ போக்கியருளவேணும்‌ என்பது, * மற்றை நம்‌ 
காமங்கள்‌ மாற்று ' என்பதன்‌ கருத்து. 


116. 


திங்கள்‌ திருமுகத்துச்‌ சேயிழையார்‌ சென்றிறைஞ்சி 
அங்குஅப்‌ பறைகொண்ட ஆற்றை...... சொன்ன... 


பரிசுரைப்பார்‌....செல்வத்‌ திருமாலால்‌ 
எங்கும்‌ திருவருள்பெற்று இன்புறுவர்‌ 


: 30 
-. இப்பிரபந்தம்‌ கற்பவர்‌ 
திருமாலின்‌ இருவருள்‌ பெற்று 
“ஆனந்தம்‌ அடைவர்‌ 
(இருப்பாவையின்‌ பலச்ருதி) 


வங்கக்‌ கடல்கடைந்த மாநவனைக்‌ கேசவனை, 

இங்கள்‌ இருமுகத்துச்‌ சேயிழையார்‌ சென்றிறைஞ்ச, 
அங்கப பறைகொண்ட ஆற்றை, அணிபுதுவைப்‌ 

பைங்கமலத்‌ தண்தெரியல்‌ பட்டர்பிரான்‌ கோதை 
சங்கத்‌ தமிழ்மரலை முப்பதும்‌ தப்பாமே [சொன்ன 

இங்கப்‌ பரிசுரைப்பார்‌, ஈரிரண்டு மால்வரைத்தோள்‌ 
செங்கண்‌ தருமுகத்துச்‌ செல்வத்‌ திருமாலால்‌ 

எங்கும்‌ இருவருள்பெற்‌ றின்புறுவ ரெம்பாவாய்‌. 

117 


வங்கக்‌. கடல்‌ கடைந்த 


மாதவனைக்‌ கேசவனை 

திங்கள்‌ தருமுகத்துச்‌ 
சேயிழையார்‌ சென்று 
இறைஞ்ச 


அங்கு அப்பறை கொண்ட 
ஆற்றை 
, அணி புதுவை 


-டபைங்கமலத்‌ தண்தெரியல்‌ 
பட்டர்பிரான்‌ கோதை 


சொன்ன சங்கத்‌ தமிழ்‌ மாலை : 
முப்பதும்‌ 


தப்பாமே இங்கு இப்பரிசு 
உரைப்பார்‌ 
ஈரிரண்டு மால்வரைத்‌ தோள்‌: 


செங்கண்‌ இருமுகத்துச்‌ 
செல்வத்‌ திருமாலால்‌ 


எங்கும்‌ திருவருள்‌ பெற்று 
இன்புறுவர்‌ 


: கப்பல்களையுடைய திருப்பாற்‌ 


சடலைக்‌ கடைந்து அமிர்தம்‌. 
வழங்கியருளிய 


: ஸ்ரீய : பதியான கண்ணபிரானை, 
: சந்திரபீம்பம்‌ போன்ற அழகிய 


முகமும்‌, அழகிய ஆபரணங்களும்‌ 
உடைய கோபீமார்‌ போய்‌ 
வணங்கி, 


: அத்‌ திருவாய்ப்பாடியில்‌ தங்கள்‌ 


புருஷார்த்தத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட அந்த வரலாற்றை, 


: அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ 


அவதரித்த 


: பசுமை பொருந்திய, குளிர்ந்த, 


தாமரை மலர்களாலாஇய 
மாலையையுடைய பெரியாழ்‌ 
வாரின்‌ திருமகளான ஆண்டாள்‌ 
அருளிச்‌ செய்த, இரள்‌ திரளாக 
அனுபவிக்க வேண்டிய, தமிழ்‌ 
மாலையான இம்‌ முப்பது பாசுரங்‌ 
களையும்‌ 


: தப்பாமல்‌ இக்காலத்திலே இவ்‌ 


வண்ணமாக ஒதுகிறவர்கள்‌, 
நாலு பெரிய மலைகள்‌ போன்ற 
தோள்களையும்‌ 


: சிவந்த கண்களையும்‌ அழிய 


முகமண்டலத்தையும்‌ ஐசுவரியத்‌ 
தையும்‌ உடைய ஸ்ரீய : பதியால்‌, 


: எங்கும்‌ திருவருள்‌ பெற்று 


ஆனந்தம்‌ அடைவர்‌. 
118 


வீளக்கம்‌ 

இப்பிரபந்தத்தை ஓதுறவர்கள்‌ இருமாலின்‌ இருவருளுக்கு 
எங்கும்‌ எப்போதும்‌ இலக்காகி இன்புறுவர்‌. பிராட்டியாலும்‌ 
எம்பெருமானாலும்‌ அருள்‌ செய்யப்‌ பெற்று, மார்கழி நோன்பை 
அனுவ்டித்தவரைப்‌ போலவும்‌, அதனை அநுகரித்தவரை (அவர்‌ 
களைப்போலப்‌ பாவனையின்‌ முதர்ச்யொல்‌ செய்தவரை)ப்‌ 
போலவும்‌, இன்புறுவர்‌ என்பது இந்தப்‌ பலச்ருஇயின்‌ கருத்து. 

கன்று இழந்த தலைநாகு தோற்கன்றுக்கு இரங்குமா 
போலே, இப்பாசுரம்‌ கொண்டு புக நமக்கும்‌ பலிக்கும்‌ ' என்று 
பட்டர்‌ அருளிச்‌ செய்வர்‌. 

* வங்கம்‌ ' : 'அலைகள்‌' என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 
கடல்‌ கடைந்தபோது மலை வெகு வேகமாய்ச்‌ சுழன்‌ றதால்‌ கட 
லெங்கும்‌ மரக்கல மயமாய்த்‌ தோன்றியது என்றும்‌ வியாக்இ 
யானம்‌ செய்வர்‌. 

கிடந்த அமுதம்‌' இடக்க, கடைந்த அமுதத்தை 
விரும்பிய தேவர்கள்‌ பீரயோஜநாந்தரத்தை யல்லவா வேண்டி 
ஞர்கள்‌? அவர்களுக்காகவும்‌ “உடம்பு நோவக்‌ கடல்‌ கடைந்து” 
அவர்கள்‌ வேண்டியதையும்‌ கொடுத்தானல்லவா ? இத்தகைய: 
சிலவான்‌, அவனைப்‌ பெறுகையே ஸ்வயம்‌ ப்ரயோஜநமாக 
வுடைய இவர்கள்‌ காரியத்தைப்‌ பூர்த்திசெய்வது இண்ணம்‌ 
என்பது குறிப்பு. ழ்‌ 

* கடல்கடைந்த மாதவன்‌ ' : * தேவ காரியமென்று ஒரு 
ளியாஐத்தையிட்டுப்‌ பெரிய பீராட்டியாகிற பெண்ணமுதத்தைப்‌ 
பெறுகைக்காகக்‌ கடல்‌ கடைந்தபடி ' என்பது வியாக்கியானம்‌, 
கண்ணனும்‌ ஊரார்‌ காரியத்தை ஒரு வீயாஜமாக்்‌க இவர்களைப்‌ 
பெறுவதற்காக நோன்பு நோற்கச்‌ செய்தானல்லவா ? 

* மாதவன்‌ ' : அடியவர்‌ குற்றத்தைப்‌ புருஷகாரத்தாலே 
பொறுப்பித்து அபேட்தெங்களைச்‌ செய்விக்கும்‌ பிராட்டியை 
. அருகே உடையவன்‌. 

119 


“கேசவன்‌” : விரோதியைப்‌ போக்கும்‌ சலனாகிய கண்ணன்‌. 
உள்ளுறை பொருளில்‌ ஸ்வாதந்நர்யத்தையும்‌ அந்யசேஷத்வத்‌ . 
தையும்‌ போக்கனவன்‌. 


* திங்கள்‌ திருமுகம்‌ ' : ஸ்ரீகிருஷ்ண கைங்கரியத்தால்‌ 
குளிர்ந்து மலர்ந்த முகம்‌. : சேயிழையார்‌ ' : “சூடகமே, 
தோள்வளையே...” என்றெல்லாம்‌ இவர்கள்‌ அபேட்சித்தபடியே 
கண்ணனும்‌ நப்பின்னை பிராட்டியும்‌ உடன்‌. இருந்து அணிந்த 
அணிகளையுடையவர்கள்‌. 

* சொன்ன ' : கோபிமாரின்‌ அவஸ்தையைத்‌ தானும்‌ 
பாவனை முதர்ச்சியால்‌ அனுபவித்துச்‌ சொன்ன. “சங்கத்‌ தமிழ்‌” 
(இங்கே) கூட்டங்‌ கூட்ட மாயீருந்து அனுபவிக்கும்‌ தமிழ்‌ ; புல 
வர்‌ கூட்டத்தால்‌ போற்றப்‌ பெறும்‌ தமிழ்‌ என்றும்‌ கூறலாம்‌. 

* முப்பதும்‌ தப்பாமே ' : விலையில்லாத இரத்தினங்களால்‌ 
செய்த ஒற்றைவடமான மாலையிலே ஓர்‌ இரத்தினமும்‌ நழுவக்‌ 
கூடாதல்லவா? * இங்கு இப்பரிசு உரைப்பார்‌' : ஆய்ப்பாடியில்‌ 
கோபிமார்‌ கிருஷ்ணாநுபவத்தால்‌ பெற்ற . பாக்கியத்தை 
ஆண்டாள்‌ : அநுகாரத்தாலே பெற்றாள்‌ ; இவ்வளவு பிற்பட்ட 
காலத்திலுள்ளவர்களும்‌ இப்பாசுரங்களை ஓதி ஓதிப்‌ பேறு 
பெறலாம்‌, 


பிரபந்தம்‌ இயற்றியது இன்னார்‌ என்று பெயரைத்‌ தெரிவிப்‌ 
பதால்‌ இதைத்‌ திருநாமப்‌ பாட்டு என்றும்‌ கூறுவர்‌. 


மணிவண்ணனுக்கு 
ஓரு மணிமாலை 


நோன்பு; நோற்க விரும்புகிறவர்களைப்‌ பொதுவாக அழைப்பது 
முதற்பாட்டு. . இதில்‌ நோன்புக்கு உரிய காலத்தைக்‌ கொண்டாடுகறார்கள்‌ ; 
நோன்பில்‌ இறங்கும்‌! அதிகாரிகளைக்‌ கொண்டாடுகிருர்கள்‌ ; நோக்கத்தை 
நிறைவேறச்‌ செய்யும்‌ கண்ணபிரானையும்‌ கொண்டாடுகருர்கள்‌, 

இப்படி. முயலும்‌ நோன்புக்கு உறுப்பான நியமங்களை--௮தாவ.து 
செய்வன தவீர்வனவாகிய பிரவ்ருத்தி, நிவ்ருத்தி ரூபமான நியமங்களை-- 
விளக்குவது இரண்டாம்‌ பாசரம்‌. 

நோன்பினால்‌ நாட்டுக்கு விளையும்‌ பயனைக்‌ குறிப்பிடுகிறது மூன்றாம்‌ 
பாசுரம்‌. “எல்லாம்‌ கண்ணன்தான்‌” என்று இருக்கும்‌ ஆய்ச்சியர்‌, 
மோன்பு,கோற்க/அனுமதி கொடுத்த காட்டாருக்கு மழை பெய்து வாழ்வு 
உண்டாகும்‌ என்கிறார்கள்‌. அகுயையீன்றி அனுமதியும்‌ கொடுத்தவர்‌ 
களல்லவா கண்கூடாகப்‌) பலன்‌ சித்திக்கும்‌ என்கிறார்கள்‌, 

நான்காம்‌[பாசுரத்திலே மழைக்கடவுளை அழைத்து நாடெங்கும்‌ மழை 
பெய்ய நியமிக்கறார்கள்‌. இத்தகைய பக்தைகள்‌ சொல்வதைக்‌ 


121 


கண்ணனே தன்னைத்‌ தாழவிட்டுக்‌ கையாளாக ற வைக்கும்‌ 
போது, மழை முதலியவற்றின்‌ அதிதேவதைகள்‌, * ஏவல்‌ - கூவல்‌” பணி' 
செய்வார்கள்‌ என்பது பக்தியின்‌ இர்ப்பு. 


ஐந்தாம்‌ பாட்டிலே கோன்புக்கு இடையூறுகளெல்லாம்‌, எம்பெரு. 
மானைத்‌ தொழுது பாடிச்‌ சிந்திக்கவே, கழிந்தொழியும்‌ என்கிறார்கள்‌, 
பகவத.நுபவம்‌ இடையூற்றுக்கு இடையூறாகும்‌ என்பது கருத்து. 


பகவதநுபவத்தைப்‌ பாகவத சமுதாயத்தோடு கூடி அநுபவிக்க 
வேண்டுமென்று, இனிமேல்‌ பத்துப்‌ பாசுரங்களால்‌ (ஆறாம்‌ பாசுரம்‌: 
தொடங்கிப்‌ பதினைந்து முடியுமளவும்‌) தம்மோடு ஓத்தவர்ககா 
(பசவத.நுபவ ஸஹகாரிகளை) எழுப்புகிறார்கள்‌. 


நோன்பின்‌ சுவடறியாதவளாய்‌ புதிதாய்‌ பகவத்‌ சம்பந்தம்‌ 
பெற்றிருப்பவளை எழுப்புகிறார்கள்‌, ஆரும்‌ பாசுரத்தீலே. அடுத்த பாட்டில்‌ 
சுவடறிந்தே மறந்து கடப்பவளை எழுப்புகிறோர்கள்‌. எட்டாம்‌ பாட்டில்‌, 
கண்ணனுக்கு இனியவளை எழுப்புகிறார்கள்‌. ஒன்பதாம்‌ பாட்டிலே, 
“கண்ணன்‌ வந்தபோது வருகிறான்‌ * என்று அகாதரித்திருக்தவளை எழுப்பு 
கிறார்கள்‌. பத்தாம்‌ பாட்டிலே ருஷ்ண பக்தியிலே தலைவியாக உள்ள 
ஒருத்தியை எழுப்புகிறார்கள்‌, 


அடுத்த பாட்டில்‌, அவனைப்‌ பெறுவதற்கு நானோ நோற்பேன்‌? வேணு 
மானால்‌ அவன்‌ தானே நோற்று வரட்டும்‌' என்று இருந்தவளை உணர்த்து 
கிறார்கள்‌. பன்விரண்டரம்‌ பாட்டிலே, £ கண்ணனுக்கு ஒரு லட்சுமணன்‌ * 
என்று சொல்லுமாறு பிரியாது பணிசெய்யும்‌ செல்வனின்‌ தங்கையாகிய 
செல்வியை எழுப்புகிறார்கள்‌. தன்‌ கண்ணழகின்‌ பெருமையை நினைத்‌ 
இருந்த 'மான்விழி'யாளை உணர்த்துரறோர்கள்‌, பதின்மூன்றாம்‌ பாசுரத்திலே. 


* எல்லாரையும்‌ நானே வந்து எழுப்பு றன்‌ ” என்று சொல்லிவிட்டு 
அப்படிச்‌ செய்யாமல்‌ உறங்கும்‌ ஒருத்தியை எழுப்புகிறார்கள்‌, பதினான்காம்‌ 
பாட்டிலே. முன்பு ஓரு 'மான்விழி'யாளைத்‌ துயிலுணர்த்தியதுபோல்‌, இப்‌ 
போது ஒரு “ளிமொழீ£ீ'யாளை எழுப்புகிறார்கள்‌, பதினைந்தாம்‌ பாசுரத்திலே. 
“எல்லாப்‌ பெண்களும்‌ திரண்டு ஈம்‌ வாசலுக்கு வரட்டும்‌, காண்போம்‌ ” 
என்று கருதிப்‌ படுத்திருந்தவள்‌ இவள்‌. 

இந்த விதமாகப்‌ பத்துப்‌ பாசுரங்களாலும்‌. பல்வேறு மனப்பான்மை 
யுள்ள பக்தைகளையும்‌ எழுப்பிக்கொண்டு எல்லாருமாகத்‌ திரண்டு 

122 


நந்தகோபர்‌ திருமாளிகை வாசலை அடைகிறார்கள்‌. இங்கே கோயில்‌ 
காப்பானும்‌ தோரண வாசல்‌ காப்பானுமாகிய காவலரை எழுப்பி அவர்‌ 
அனுமதிகொண்டு, மாளிகைக்குள்ளே போகறார்கள்‌. 


பிறகு, தாமும்‌ கண்ணனுக்கு ஒரு காவலாக மாளிகையின்‌ வெளிக்‌. 
கட்டிலே படுத்திருந்த நந்தகோபரை எழுப்புகருர்கள்‌. உள்‌-கட்டிலே: 
பிள்ளைக்குப்‌ பக்கத்தில்‌ படுத்திருந்த யசோதைப்‌ பிராட்டியையும்‌ எழுப்பு 
கிறார்கள்‌, பிறகு கண்ணனை எழுப்புகிறார்கள்‌. இதற்கு முன்பே கண்ணனை 
எழுப்பாமல்‌ முறை கேடாகச்‌ செய்தோமே !' என்று பல3தவனையும்‌ 
எழுப்புகிறார்கள்‌. இப்படி நால்வரையும்‌ எழுப்புவது, பதீனேழாம்‌. 
பாசுரத்திலே. 


அடுத்த பாட்டிலே, புருஷகாரமாக ஈப்பின்னையை முன்னிட்டுக்‌: 
கண்ணனை அடைவதே முறையென்று நப்பின்னைப்‌ பிராட்டியை எழுப்பு 
கிறார்கள்‌. அடுத்த இரண்டு பாசுரங்களிலும்‌, அடைந்தவர்களின்‌ விருப்‌ 
பத்தை நிறைவேற்றுவதில்‌ * நான்‌ முன்னே, நான்‌ முன்னே !' என்று 
ஒருவருக்கொருவர்‌ முற்படுகன்ற நப்பின்னைப்‌ பிராட்டி, கண்ணபிரான்‌: 
என்ற இருவரையும்‌ துயிலுணர்த்துகிறுர்கள்‌. 


அடுத்த பாசுரத்தீலே, கண்ணனைத்‌ துயிலுணர்த்தி, 'உன்‌ குணத்துக்‌ 
குத்‌ தோற்று வந்தோம்‌” என்றார்கள்‌. இருபத்தீரண்டாம்‌ பாசுரத்திலே. 
* அபிமானம்‌ குலைந்து உன்‌ கடாட்சமே தாரகமாக வந்தோம்‌; எங்கள்‌ 
எளிமை தீர மெல்ல மெல்லக்‌ கடாட்சிக்கவேணும்‌ £ என்று கண்ணனிடம்‌: 
விண்ணப்பஞ்‌ செய்து கொள்கிறார்கள்‌. 


இருபத்து மூன்றும்‌ பாட்டிலே, சிங்காசனத்தில்‌ ஆஸ்தானம்‌ கொண்‌ 
ட௫ுளி, வந்த காரியத்தை ஆராய வேண்டுமென்று பிரார்த்‌ திருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரார்த்தனைக்கு இணங்க, நடையழகு தோன்ற வந்து வடிவழகு 
காட்டிச்‌ சீரிய சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்த பெருமானுக்குப்‌ பல்லாண்டு: 
பாடுகிறார்கள்‌, அடுத்த பாட்டிலே. 


இருபத்தைந்தாம்‌ பாட்டிலே, தாங்கள்‌ யாசித்து வந்ததை வீண்ணப்பித்‌ 
துக்‌ கொள்கிறார்கள்‌. கோன்புக்கு உரிய உபகரணங்கள்‌ இவை இவை: 
யென்று சொல்லி அபேட்சிக்கறார்கள்‌, இருபத்‌ தாரும்‌ பாசுரத்தீலே. நோன்பு: 
முடிந்த பின்‌ பெறும்‌ சம்மானத்தை விண்ணப்பித்துக்‌ கொள்‌ றார்கள்‌ 
அடுத்த பாட்டிலே. 
123 


ச்ட்‌ இருபத்தெட்டாம்‌ பாசுரத்தில்‌, தங்கள்‌- சிறுமையையும்‌" அவன்‌ பெரு 
மையையும்‌ சொல்லி, அவனோடு உள்ள உறவையும்‌ சொல்லிக்‌ கொண்டு, 
அபராத சநாமணம்‌ . செய்து கொள்றொர்கள்‌-—அதாவது. : பிழைகளைப்‌ 
பொறுத்தருள வேண்டுகிறார்கள்‌. 


இவர்களுடைய பரம: உத்தேச்யம்‌ இப்‌ வத்தக்‌: பரம 
தாத்பரியம்‌ வெளிப்ப) இருபத்‌ தொன்பதாம்‌ வத்தி AS 


உற்கேமே ஆவோம்‌; 
உனக்கேநாம்‌ ஆட்பெய்வோம்‌- 
* மற்றைநம்‌ காமங்கள்‌ 
மாற்று 
என்று பிரார்த்தித்துத்‌: தங்கள்‌ மனோசுத்ல்‌, பூர்த்தி ae கொள்‌ 
கிறார்கள்‌. 


கோபிமார்ர பெற்த இத்தகைய பகவதநுபவத்தை ஆண்டாளும்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறாள்‌, தன்‌ பாவனை முதிர்ச்சியினாலே.. அந்த. நிலையில்‌ 
ஆண்டாள்‌ அருளிச்‌ செய்த இந்தப்‌ பிரபந்தத்தை ஓதி ஓதி உணர்ந்து 
இன்றும்‌ என்றும்‌ மக்கள்‌ திருமாலின்‌ அவரு பதிய இன்புறுவர்‌ 
என்னும்‌ pi இறுதிப்‌. பாசுரம்‌, 


கோதை பிறந்தஊர்‌ கோவிந்தன்‌ வாழுமூர்‌ 
சோதி மணிமாடம்‌ தோன்‌ றும்ளர்‌- நீதியால்‌ 
நல்லபத்தர்‌ வாழுமூர்‌ நான்மறைக ளோதுமூர்‌ - 
வில்லிபுத்தூர்‌ வேதக்கோ னூர்‌. 


பாதங்கள்‌ தீர்க்கும்‌ பரம னடிகாட்டும்‌ 

வேத மனைத்துக்கும்‌ வித்தாகும்‌--கோதைதமிழ்‌ 
ஐயைந்து மைந்தும்‌ அறியாத மானிடரை 
வையம்‌ சுமப்பதும்‌ வம்பு. 


125 


Ve Oi 2 
டை அல காய? A 
I 
120௮75 29 


12 


0 


திருவாடிப்‌ பூரத்துச்‌ செகத்துதித்தாள்‌ வாழியே 
திருப்பாவை முப்பதும்‌ செப்பினாள்‌ வாழியே 

பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிளளை வாழியே” 
பெரும்பூ தூர்‌ மாழுனிக்குப்‌ பின்னானாள்‌ வாழியே 

ஒருநூற்று நாற்பத்‌ தொருமூன்று ரைத்தாள்‌ வாழியே 
உயரரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள்‌ வாழியே 


மருவாருந்‌ திருமல்லி வளநாடி வாழியே 
வண்புதுவை நகர்க்கோதை மலர்ப்பதங்கள்‌ வாழியே, 


126 


